வேத பாடசாலை 


1, 1 இராஜாக்கள்‌, 
1, 1 நாளாகமம்‌, 


எஸ்றா, நெகேமியா எஸ்தர்‌ 





Ikings through Esther 


Booklet - 4 
Tamil 
1 இராஜாக்கள்‌ - எஸ்தர்‌: 
புத்தகம்‌ - 4 
© IBL 
2003 


Cover Credit : Cynthia Kingston 


Printedby  : Creative Enterprises 
வேத பாடசாலை 
For additional booklets write to : 67, பராக்கா ரோடு, 
கீழ்ப்பாக்கம்‌ 
India Bible Literature சென்னை - 600 010. 


67, Beracah Road, Kilpauk 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax : 26428298 
E-mail : ibl.maa @iblchennai.org 


அத்தியாயம்‌ 1 
இராஜாக்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 


சாமுவேலின்‌ புத்தகங்களைப்‌ படித்து முடித்த பின்‌ நாம்‌ 
1 இராஜாக்கள்‌, 11 இராஜாக்கள்‌ ஆகிய புத்தகங்களைப்‌ படிக்க முற்‌ 
படுகிறோம்‌. இப்புத்தகங்களைப்‌ படிக்கும்‌ போது இரு கருத்துக்களை 
முக்கியமாய்‌ கவனியுங்கள்‌. (1) பயங்கரமான விசுவாச துரோகம்‌ மற்றும்‌ 
பின்வாங்குதலின்‌ மத்தியிலும்‌, தேவன்‌ எவ்வாறு இஸ்ரவேல்‌ மக்களை 
ஏற்று அவர்களுக்கு இடங்கொடுக்கிறார்‌ (2) அவர்களுடைய ஒழுக்க 
மற்ற சில அரசர்களிடம்‌ தேவன்‌ பொறுமையைக்‌ கடைபிடித்தார்‌. 
எபிரெய வரலாற்றைக்‌ கூறும்‌ இந்த இராஜ்யபாரம்‌ பற்றிய சிறப்பான 
புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கும்‌ போது, இந்த இரு கருத்துக்களும்‌ 
நமக்குப்‌ பெரிதும்‌ உதவும்‌. 
இராஜாக்களையும்‌ இராஜ்யபாரங்களையும்‌ பற்றிய ஒரு கண்ணோட்டம்‌ 

தேவன்‌ தங்களுடைய இராஜாவாயிருக்க இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரும்பாததினால்‌ இராஜ்யம்‌ உணடாக்கப்பட்டது. இதைப்‌ பற்றி 
1 இராஜாக்கள்‌ 11 இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ கூறுகின்றன. 1 இராஜாக்‌ 
களில்‌ அந்த மனித இராஜ்யம்‌ பிரிக்கப்பட்டதைப்‌ பற்றிப்‌ படிக்கிறோம்‌. 
11 இராஜாக்களில்‌ அவர்களுடைய துக்ககரமான சிறையிருப்புகளைப்‌ 


பற்றிய விளக்கங்களைக்‌ காண்கிறோம்‌. 


இராஜாக்களின்‌ புத்தகங்களில்‌ நாம்‌ அநேக எச்சரிப்புகளைக்‌ 
காணலாம்‌; ஏனென்றால்‌ இந்த இராஜாக்களில்‌ பெரும்பாலானோர்‌ 
பொல்லாதவர்களாயிருந்தார்கள்‌. மக்களுக்கு வந்த விளைவுகள்‌ பயங்கர 
மாயிருந்தன. இந்த விளைவுகளுக்கெல்லாம்‌ தேவன்‌ பொறுப்பல்ல 
என்பது நினைவிருக்கட்டும்‌. மக்கள்‌ தான்‌ அதற்கும்‌ பொறுப்பாவார்கள்‌, 
ஏனென்றால்‌ அவர்கள்‌ தான்‌ தங்களுக்கு இராஜாக்கள்‌ வேண்டு 
மென்றார்கள்‌. அதனால்‌, - இராஜாக்களோ தங்களுடைய பொல்லாப்பு 


களுக்குப்‌ பொறுப்பானவர்கள்‌. 


இந்த இரு புத்தகங்களும்‌ இஸ்ரவேல்‌ யூதா என்ற இராஜ்யங்கள்‌ 
பிரிக்கப்படுவது, வீழ்ச்சியடைவது, சிறையிருப்பு ஆகியவற்றை 
வரலாற்று பூர்வமாகக்‌ கூறுகின்றன. 1 இராஜாக்களும்‌ 11 இராஜாக்களும்‌ 


1 


“எபிரெய தேசத்தின்‌ எழுச்சியும்‌ வீழ்ச்சியும்‌'” பற்றியது எனக்‌ கூறலாம்‌. 
1] இராஜாக்கள்‌ 17ம்‌ அதிகாரம்‌ வட தேசம்‌ அசீரியரிரால்‌ சிறை 
யிருப்புக்குட்படுவதை விவரிக்கிறது. வட தேசம்‌ என்பது பத்துக்‌ 
கோத்திரங்களடங்கிய இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றழைக்கப்பட்டது. 
சங்கிலிகளினால்‌ கட்டப்பட்டவர்களாய்‌ அசீரியாவுக்குச்‌ சென்ற 
அவர்களைப்‌ பற்றி வேதத்தில்‌ அதன்பின்‌ எந்தத்‌ தகவலும்‌ இல்லை. 
“தொலைந்து போன (காணாமற்போன) இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌'” 


என்று அவர்கள்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ 25ம்‌ அதிகாரத்தில்‌ தெற்கு இராஜ்யமாகிய யூதா 
நேபுகாத்நேச்சார்‌ மற்றும்‌ பாபிலோனியரின்‌ கைகளில்‌ அநுபவித்த 
பரிதாபத்திற்குரிய சிறையிருப்பைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
எருசலேம்‌ வீழ்ந்தபோது, படுகொலை செய்யப்படாமல்‌ சிறைப்‌ 
பட்டோர்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டு போகப்பட்டனர்‌. எழுபது 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ பெர்சியா, பாபிலோனை ஜெயித்தது. 
பெரிசிய சக்ரவர்த்தியான மகா கோரேஸின்‌ ஆவியை சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌ ஏவினதினாலே, பெர்சியாவில்‌ வாழும்‌ 
சிறைப்பட்டோரில்‌ எபிரெயர்‌ எவராயினும்‌ சரி, இஸ்ரவேல்‌ தேசத்திற்குச்‌ 
சென்று அவர்கள்‌ ஆலயத்தையும்‌ பட்டணத்தையும்‌, நாட்டையும்‌, 
உடைந்து போன அவர்கள்‌ வாழ்க்கையையும்‌ கூடத்‌ திரும்பக்‌ கட்ட 


விடுதலை பெற்றிருக்கிறார்கள்‌ என்று அறிக்கை விடுத்தான்‌. 


வரலாற்றின்‌ படி அடுத்து வருவது “சிறையிருப்புக்குப்‌ பின்னுள்ள 
வரலாற்றுப்‌ புத்தகங்கள்‌”. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ திரும்பி வந்ததைப்‌ பற்றி எஸ்றா, நெகேமியா 
மற்றும்‌ எஸ்தர்‌ புத்தகங்கள்‌ கூறுகின்றன. தங்கள்‌ நாட்டுக்குத்‌ திரும்பிப்‌ 
போகாமலிருப்பதைத்‌ தெரிந்து கொண்ட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
மேதியா - பெர்சியாவில்‌ நடந்த சில காரியங்களை எஸ்தர்‌ புத்தகம்‌ 
விளக்குகிறது. எஸ்தர்‌ புத்தகத்தைப்‌ படித்து முடித்ததோடு பழைய 
ஏற்பாட்டு வரலாற்றைப்‌ புத்தகங்களின்‌ படிப்பு முற்றுப்‌ பெறும்‌. 
தீர்க்கதரிசிகளைச்‌ சந்தியுங்கள்‌ 

பழைய ஏற்பாட்டிலுள்ள தீர்க்கதரிசனப்‌ புத்தகங்களை எழுதிய 
தீர்க்கதரிசிகள்‌ அனைவருமே, வரலாற்றுப்‌ புத்தகங்களிலுள்ள 


வரலாற்றுச்‌ சம்பவங்களில்‌ ஏதாவது சில இடங்களில்‌ காணப்‌ 
படுகிறார்கள்‌. கவிதை (இலக்கிய) புத்தகங்களைப்‌ பார்த்தபின்‌ இந்தத்‌ 
தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி தனித்‌ தனியே விளக்கமாகக்‌ காண்போம்‌. 
ஆகவே, தீர்க்கதரிசி என்றால்‌ என்ன? 

தீர்க்கதரிசி என்றால்‌ என்ன என்று பார்ப்போம்‌. தீர்க்கதரிசி என்ற 
வார்த்தையின்‌ பொருள்‌ “தேவனுக்காக பேசுவது. அது இரு வார்த்தை 
களிலாகிய ஒரு வார்த்தை: “ப்ரோ'(11௦) என்றால்‌ “முன்‌ நிற்பது””. 
பேனோ (0௨௦) என்றால்‌ “ஒளி வீசச்‌ செய்வது””. இந்த தீர்க்கதரிசிகள்‌ 
அதைத்‌ தான்‌ செய்தார்கள்‌. எழுதப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தை 
யை (மோசேயின்‌ புத்தகங்கள்‌) தீர்க்கதரிசிகள்‌ பிரசங்கித்தார்கள்‌. 
தேவனிடமிருந்து புதிய வெளிப்பாடுகளையும்‌ பெற்றார்கள்‌. அதோடு 
கூட தேவனுடைய வார்த்தையையும்‌ அறிவித்தார்கள்‌. அதாவது 
அவர்கள்‌ பிரசங்கிகள்‌. மற்ற சமயங்களில்‌ வருங்காலத்தை முன்னறி 
வித்தார்கள்‌. இந்த முன்னறிவிப்பு பொதுவாக நம்மைக்‌ கவர்கிறது. 
ஆனால்‌ ஒரு தீர்க்கதரிசி முக்கியமாக தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பிரசங்கித்தான்‌. தீர்க்கதரிசிகள்‌, தேவனுடைய வார்த்தைக்கும்‌ தேவனு 
டைய மக்களுக்குமிடையே நின்று, தேவனுடைய மக்களுக்கு தேவ 
வார்த்தை பிரகாசிக்கும்‌ படியாகச்‌ (ஒளிவீசும்படி) செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஊழியத்தில்‌ அடிக்கடி எதையாவது எதிர்கொள்ள 
வேண்டியிருந்தது. ஏனென்றால்‌ மக்கள்‌ ஓயாமல்‌ கர்த்தரை விட்டு 
விலகிச்‌ சென்றார்கள்‌. ஆகவே உண்மையும்‌ உத்தமுமான தீர்க்கதரிசிகள்‌ 
மூலம்தேவன்‌ அவர்களைக்‌ கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது. 

1 இராஜாக்களில்‌ முக்கிய தீர்க்கதரிசியாக நிற்பவர்‌ எலியா. 
11 இராஜாக்களில்‌ எலியாவுக்கு அடுத்தபடியாக, அவர்‌ இடத்தில்‌ எலிசா 
நிற்கிறார்‌. இராஜாக்களின்‌ புத்தகங்களைப்‌ படிக்கும்போது இந்த இரு 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்தாலும்‌, நன்கு அறியப்‌ 
படாத சில தீர்க்கதரிசிகளை நீங்கள்‌ கவனியாமல்‌ விட்டுவிடக்‌ கூடாது 
என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள விரும்புகிறேன்‌. 1 இராஜாக்கள்‌ 22ம்‌ 
அதிகாரத்தில்‌ எனக்குப்‌ பிரியமானவர்களான மிகாயாவைச்‌ சந்திக்‌ 
கிறீர்கள்‌. 

இராஜ்யம்‌ பிரிக்கப்பட்டிருந்த காலத்தில்‌, அரசர்கள்‌ பெரும்பாலும்‌ 
பகைமை பாராட்டினாலும்‌ சில சமயங்களில்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 


3 


கொண்டார்கள்‌. வட தேசத்து அரசர்கள்‌ அனைவரும்‌ பொல்லாதவர்‌ 
களும்‌ விசுவாசத்‌ துரோகிகளுமாய்‌ இருந்தார்கள்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்ளுங்கள்‌. தெற்கு இராஜ்யமாகிய யூதாவில்‌ அவ்வப்பொழுது ஒரு 
நல்ல அரசன்‌ இருந்ததுண்டு. யாருமே தாவீதைப்‌ போல்‌ நல்லவர்‌ 
களாயிருக்கவில்லை. ஆனால்‌ எசேக்கியா, யோசபாத்‌ மற்றும்‌ யோசியா 
போல்‌ சில தேவபக்தியுள்ள அரசர்கள்‌ இருந்தார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ 22ஆம்‌ அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய 
ஆகாபும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தும்‌ ஒரு உச்சி 
மாநாட்டிற்கெனக்‌ கூடி வந்தார்கள்‌. ஆகாப்‌ மிகவும்‌ பொல்லாதவன்‌. 
யோசபாத்‌ நல்ல குணம்‌, கெட்ட குணம்‌ இரண்டும்‌ கலந்தவன்‌. 
இருவரும்‌ சேர்ந்து என்ன செய்தார்கள்‌. இருவருக்கும்‌ ஒரே 
பேரப்பிள்ளைகள்‌ தாம்‌ ஏனென்றால்‌ அவர்கள்‌ பிள்ளைகள்‌ திருமணம்‌ 
செய்திருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கூடி வந்ததன்‌ நோக்கம்‌, ஆகாப்‌ 
சீரியாவோடு பண்ணப்‌ போகிற யுத்தத்தில்‌ அவனுக்கு யோசபாத்தின்‌ 
உதவி தேவைப்பட்டது. 


ஆகாபின்‌ வேண்டுகோளுக்கு பதில்‌ கொடுப்பதற்கு முதலில்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ கூறுவதைக்‌ கேட்கவேண்டுமென்று யோசபாத்‌ 
கூறினார்‌. வரலாற்றின்‌ இந்தக்‌ காலகட்டத்தில்‌, அவர்கள்‌ எடுக்கும்‌ 
ஒவ்வொரு முடிவையும்‌ தீர்க்கதரிசிகளிடம்‌ சரிபார்த்துக்‌ கொள்வது 
வழக்கமாயிருந்தது. ஆகாப்‌, ““உனக்குத்‌ தீர்க்கதரிசிகளா வேண்டும்‌? 
நான்‌ உனக்கு தீர்க்கதரிசிகளைத்‌ தருவேன்‌. பாகால்‌ மற்றும்‌ பிற 
தெய்வங்களின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 850 பேர்‌ என்னிடம்‌ இருக்கிறார்கள்‌,” 
என்றான்‌. அந்தக்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ அனைவரும்‌ ஆகாபை 
யுத்தத்திற்குப்‌ போகும்படிக்‌ கூறினார்கள்‌. ஆனால்‌ யோசபாத்‌, ஒரே 
மெய்யான தேவனாகிய யெகோவாவின்‌ ஒரு உண்மையுள்ள தீர்க்கதரிசி 


கூறுவதைக்‌ கேட்க விரும்பினான்‌. 


அதற்கு விருப்பமில்லாதவனாக ஆகாப்‌, ““இம்லாவின்‌ குமார 
னாகிய மிகாயா என்னும்‌ இன்னும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. அவன்‌ மூலம்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறியலாம்‌. ஆனாலும்‌ நான்‌ அவனைப்‌ 
பகைக்கிறேன்‌. ஏனெனில்‌ அவன்‌ என்னைக்‌ குறித்து நன்மையானதை 
யல்ல, தீமையானதையே தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவன்‌,'” என்றான்‌. 


யோசபாத்‌, “அவனை இங்கு வரச்‌ செய்யும்‌” என்றான்‌. ஆகவே ஆகாப்‌ 


மிகாயாவை அழைத்து வர ஆள்‌ அனுப்பினான்‌. 


மிகாயாவை அழைக்கப்‌ போன ஆள்‌ அவனுடன்‌ அரண்‌ 
மனைக்குத்‌ திரும்பி வரும்போது, மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தை 
யோடு ஒத்துப்‌ போகிறாற்‌ போல்‌ சொல்லும்படி தீர்க்கதரிசியிடம்‌ கூறி 
னான்‌. ஆனால்‌ மிகாயா, “கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ சொல்வதையே சொல்‌ 


வேன்‌,” என்றான்‌ (14). 


எல்லா ஆடம்பரத்தோடும்‌ இரண்டு அரசர்களும்‌ கூடியிருந்த 
ஆகாபின்‌ அரண்மனைக்கு மிகாயா கொண்டு வரப்பட்டான்‌. ஆகாப்‌ 
அவனைப்‌ பார்த்து, “மிகாயாவே நாங்கள்‌ சீரியர்‌ மேல்‌ யுத்தம்‌ பண்ணப்‌ 
போகலாமா?” எனக்‌ கேட்டான்‌. அதற்கு மிகாயா, ““ஓ, தாராளமாக 
உடனே போங்கள்‌ உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும்‌,” என்‌ 
றான்‌. ஆகாப்‌ அதிர்ச்சியடைந்து, ““கர்த்தருடைய மெய்யான வார்த்‌ 
தையைத்‌ தான்‌ என்னிடம்‌ சொல்கிறாயா மிகாயா?”” எனக்‌ கேட்டான்‌. 
அதற்கு மிகாயா “நீர்‌ நிஜமாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால்‌ 
சொல்கிறேன்‌. இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத ஆடுகளைப்‌ 
போல மலைகளிலே சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌,” எனக்‌ கூறினான்‌. 
அப்பொழுது ஆகாப்‌, “இவன்‌ என்னைக்‌ குறித்து நன்மையாக அல்ல, 
தீமையாகவே சொல்லுகிறவன்‌ என்று நான்‌ உம்மோடே சொல்ல 
வில்லையா?”” என்று யோசபாத்திடம்‌ கூறினான்‌ (15-18). 


எப்படியிருந்தாலும்‌, ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ சீரியருக்கு விரோத 
மாக யுத்தம்‌ பண்ணப்போவதாகத்‌ தீர்மானித்தார்கள்‌. ஆனால்‌ மிகாயா 
அவர்கள்‌ பொய்யைப்‌ பின்‌ பற்றிப்‌ போகிறார்கள்‌ எனத்‌ தெளிவாக 


கூறிவிட்டான்‌: 


“கர்த்தர்‌ தம்முடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறதையும்‌, 
பரம சேனையெல்லாம்‌ அவரிடம்‌ அவர்‌ வலது பக்கத்திலும்‌ இடது 
பக்கத்திலும்‌ நிற்கிறதையும்‌ கண்டேன்‌. அப்பொழுது கர்த்தர்‌: “ஆகாப்‌ 
போய்‌, கீலேயாத்திலுள்ள ராமோத்தில்‌ விழும்படிக்கு, அவனுக்குப்‌ 
போதனை செய்கிறவன்‌ யார்‌” என்று கேட்டதற்கு - ஒரு ஆவி புறப்பட்டு 
வந்து, கர்த்தருக்கு முன்பாக நின்று, “நான்‌ அவனுக்குப்‌ போதனை 


செய்வேன்‌,” என்றது. “எதினால்‌?” என்று கர்த்தர்‌ அதைக்‌ கேட்டார்‌. 


5 


அப்‌ பொழுது அது, “நான்‌ போய்‌ அவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ 
வாயிலும்‌ பொய்யின்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌,” என்றது. அதற்கு அவர்‌: 
“நீ அவனுக்குப்‌ போதனை செய்து அப்படி நடக்கப்‌ பண்ணுவாய்‌, போய்‌ 
அப்படிச்‌ செய்‌”” என்றார்‌ (19-22). 

மிகாயாவை சிறையிலடைத்து தான்‌ திரும்ப வருமளவும்‌, அவ 
னுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுக்கும்படி ஆகாப்‌ கட்டளை 
யிட்டான்‌. அதற்கு தீர்க்கதரிசி, “நீர்‌ சமாதானத்தோடே திரும்பி வரு 
கிறது உண்டானால்‌, கர்த்தர்‌ என்னைக்‌ கொண்டு பேசினதில்லை”' (28) 
என்றான்‌. சீரியருக்கு விரோதமாக ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ படைகளை 
நடத்திச்‌ சென்றார்கள்‌. ஆகாப்‌ திரும்பி வராததால்‌, மிகாயா இருட்டறை 
யிலே அப்பமும்‌ தண்ணீரும்‌ பெற்று, அப்படியே மடிந்து போயிருப்‌ 
பான்‌ என நாம்‌ எண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 

யுத்தம்‌ மும்முரமாய்‌ இருக்கையில்‌, மிகாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
ஒரு வார்த்தை விடாமல்‌ நிறைவேற்றிற்று. ஆகாப்‌, யோசபாத்தின்‌ 
படைகள்‌ மலையெங்கும்‌ கொலையுண்ட ஆடுகளைப்‌ போல 
சிதறுண்டு போனார்கள்‌. ஒரு சீரிய வீரன்‌ நினையாமல்‌ வில்லை 
நாணேற்றி எய்தான்‌. அது ஆகாபின்‌ கவசத்தின்‌ சந்துக்குள்‌ பட்டது. 
அதிக மாக இரத்தம்‌ சிந்தி அவன்‌ மரித்துப்‌ போனான்‌. சேனைகள்‌ தோற்‌ 
கடிக்கப்பட்டவர்களாய்‌ வீடு திரும்பினார்கள்‌. 

இராஜாக்களில்‌ புத்தகங்களில்‌ பெயர்‌ குறிப்பிடப்படாத, அறிமுக 
மில்லாத தீர்க்கதரிசிகள்‌ அநேகர்‌ காணப்படுகிறார்கள்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, 1 இராஜாக்கள்‌ 13ஆம்‌ அதிகாரத்தில்‌ பெயர்‌ சொல்லப்படாத 
ஒரு தீர்க்கரிசி யெரொபெயாம்‌ என்ற பொல்லாத அரசனை எதிர்‌ 
கொண்டான்‌. யெரொடெயாம்‌ தன்‌ விரலை தீர்க்கதரிசிக்கு நேராக நீட்டி, 
“அவனைப்‌ பிடியுங்கள்‌,” என்றான்‌. அவனுக்கு விரோதமாய்‌ நீட்டின 
கை தன்னிடமாக மடக்கக்‌ கூடாதபடிக்கு மரத்துப்‌ போயிற்று. 
அப்பொழுது ராஜா, ““என்‌ கை முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக 
விண்ணப்பம்‌ பண்ண வேண்டும்‌”' என்று தீர்க்கதரிசியிடம்‌ கெஞ்சி 
னான்‌. ஆகவே தீர்க்கதரிசியும்‌ யெரொபேயாமுக்கு இணங்கி, 
இயற்கைக்கு அப்பாற்படட முறையில்‌ சுகமளித்து, இந்தக்‌ கலக 
குணமுள்ள ராஜாவின்‌ வாழ்க்கையினுள்‌ தேவனுடைய பிரசன்னத்தைக்‌ 
கொண்டு வந்தான்‌. 


தேவபக்தியுள்ள தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி வாசிக்கும்போது, 
இயற்கைக்கும்‌ மேலான தேவனுடைய வல்லமை அவர்களெல்லாருக் 
காகவுமே கிரியை செய்வதைப்‌ பாருங்கள்‌. தேவனுடைய 
இயற்கைக்கும்‌ மேலான அற்புதங்களில்லாலிடில்‌, இந்தத்‌ 
தீர்க்கதரிசிகளால்‌ இந்தப்‌ பொல்லாத இராஜாக்களை எதிர்‌ கொள்ள 
முடியாது. 

நான்‌ ஏற்கனவே சொன்னபடி 1 இராஜாக்களில்‌ நாம்‌ சந்திக்கும்‌ 
பெரிய தீர்க்கதரிசி எலியா. 1 இராஜாக்கள்‌ 18ஆம்‌ அதிகாரத்தில்‌ எலியா 
பிரகாசிக்கிறார்‌. இரண்டு இராஜ்யங்களிலுமே தேவனுடைய மக்கள்‌ 
ஏறத்தாழ முற்றிலும்‌ தேவனை விட்டுப்‌ புறஜாதியினரின்‌ விக்ரகங்‌ 
களுக்குத்‌ திரும்பி விட்டார்கள்‌. பொய்யான கடவுள்களின்‌ கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இருந்தனர்‌. ஆகாபின்‌ மனைவி யேசபேல்‌ ராணியின்‌ 850 
தீர்க்கதரிசிகள்‌ தன்னோடு போட்டிக்கு வருமாறு எலியா சவால்‌ 
விடுத்தார்‌. இரு தரத்தாரும்‌ தனித்‌ தனியே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
ஒரு பலியை அதன்‌ மேல்‌ வைத்து, தங்கள்‌ கடவுள்‌ அக்கினியை 
அனுப்பி பலியைப்‌ பட்சித்துப்‌ போட வேண்டும்‌. தேவன்‌ அக்கினி 
யினால்‌ உத்தரவு அருளி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில்‌ பலியைப்‌ 
பட்சித்தால்‌ அதுவே மெய்யான தெய்வத்திற்கும்‌ மெய்யான தீர்க்கதரிசி 
களுக்கும்‌ திட்டவட்டமான அடையாளம்‌. 

மக்களெல்லாரும்‌ கர்மேல்‌ பர்வதத்தில்‌ கூடியிருந்தார்கள்‌. பாகா 
லின்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ பாகாலின்‌ கவனத்தைப்‌ பெறும்படி ஊக்க 
மாக ஜெபித்து, தங்களைச்‌ கீறிக்‌ கொண்டு, சாட்டையால்‌ அடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. மத்தியான வேளையிலே எலியா அவர்களைப்‌ பரியாசம்‌ 
பண்ணி, “உரத்த சத்தமாய்க்‌ கூப்பிடுங்கள்‌. அவன்‌ யாரோடாவது பேசிக்‌ 
கொண்டிருப்பான்‌ அல்லது பிரயாணம்‌ போயிருப்பான்‌ அல்லது 
தூங்கினாலும்‌ தூங்குவான்‌ அவனை எழுப்ப வேண்டியதாக்கும்‌,”' 
என்றான்‌ (27). அவர்கள்‌ அதிகமதிகமாய்‌ சாயங்காலமட்டும்‌ சத்தமாய்‌ 
ஜெபித்துப்‌ பார்த்தார்கள்‌. கடைசியில்‌ ஓய்ந்து போய்‌, விட்டு விட்டார்‌ 
கள்‌. 

பின்னர்‌ பலிபீடத்தைச்‌ சுற்றி, எலியா ஒரு வாய்க்காலை வெட்டி, 
பலியையும்‌ விறகையும்‌ தண்ணீரில்‌ நனைத்தார்‌. அதன்பின்‌ மகத்தான 
தொரு விசுவாச ஜெபத்தை ஏறெடுத்தார்‌. 


7 


“ஆபிரகாமுக்கும்‌, ஈசாக்குக்கும்‌, யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர்‌ தேவன்‌ என்றும்‌, நான்‌ உம்முடைய 
ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ உம்‌ 
முடைய வார்த்தையின்படி செய்தேன்‌ என்றும்‌ இன்றைக்கு விளங்கப்‌ 
பண்ணும்‌. கர்த்தாவே, நீர்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்றும்‌, தேவரீர்‌ தங்கள்‌ 
இருதயத்தை மறுபடியும்‌ திருப்பினீர்‌ என்றும்‌ இந்த ஜனங்கள்‌ 
அறியும்படிக்கு, என்னைக்‌ கேட்டருளும்‌” (36-37). 

உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியைப்‌ பட்சித்து, 
வாய்க்காலிலிருந்த தண்ணீரையெல்லாம்‌ ஆவியாக்கிப்‌ போட்டது. 
ஜனங்கள்‌ முகங்குப்புற விழுந்து, “கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே 
தெய்வம்‌,'” என்றார்கள்‌ (39). பின்னர்‌ தேவனுடைய மக்கள்‌ 
எண்ணூற்று ஐம்பது கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ வெட்டிப்‌ 
போட்டார்கள்‌. எத்தனை வல்லமையான எழுப்புதல்‌! அந்த நாள்‌ எலியா 


கர்மேல்‌ பர்வதத்தில்‌ பிரகாசித்த நாள்‌. 


அடுத்த அதிகாரத்தில்‌ உங்களால்‌ எலியாவை இனங்‌ கண்டு 
கொள்ளவே முடியாது. யேசபேல்‌ என்பவர்‌ ஆகாபின்‌ மனைவி. அவள்‌ 
பாகால்‌ வணக்கத்தை இஸ்ரவேலில்‌ அறிமுகப்படுத்தியவள்‌. அவளு 
டைய தீர்க்கதரிசிகள்‌ எலியாவால்‌ வீழ்ச்சியுற்றதை எண்ணி உக்கிர 
கோபம்‌ கொண்டாள்‌. ஆகவே அவனைக்‌ கொன்று விடுவதாக 
பயமுறுத்தினாள்‌ (19:2). முன்பு பயமே இன்னதென்று அறியாத எலியா 
வனாந்தரத்திற்கு ஓடிப்போய்‌, சக்தியற்றவனாய்‌ ஒரு சூரைச்‌ செடியின்‌ 
கீழ்‌ உட்கார்ந்து கொண்டு, தான்‌ சாக வேண்டுமென்று விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. அவன்‌ முற்றிலும்‌ சோர்வுற்று, தோற்றுப்‌ போனவன்‌ 
போலாகி விட்டான்‌. 

எலியாவின்‌ பிரச்சினைகளில்‌ ஒன்று முற்றிலும்‌ களைத்துப்போய்‌, 
பெலனற்றுப்‌ போனது. 1 இராஜாக்கள்‌ 19ஆம்‌ அதிகாரத்தில்‌ முற்றிலும்‌ 
களைத்துப்‌ போன எலியாவைக்‌ காண்கிறோம்‌. தேவன்‌, தம்முடைய 
தீர்க்கதரிசிக்கு மென்மையான, பொறுமையாக ஒரு நல்ல உதவியைச்‌ 
செய்தார்‌. அவர்‌ எலியாவைத்‌ தூங்கும்படி கூறித்‌ தம்‌ தீர்க்கதரிசிக்கு 
உணவு தருமாறு ஒரு தேவதூதனை அனுப்பினார்‌. பின்னர்‌ அவனிடம்‌ 
ஒரு அழகான கேள்வியைக்‌ கேட்டார்‌: ““எலியாவே, நீ இங்கு என்ன 
செய்து கொண்டிருக்கிறாய்‌?” (19:13). 


உன்னிடத்தில்‌ எப்போதாவது தேவன்‌ அந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டிருக்கிறாரா? நீ ஆவிக்குரிய காரியங்களில்‌ எங்கிருக்கிறாய்‌ என 
எனக்குத்‌ தெரியாது. எலியாவின்‌ வரலாறு மூலமாக, தேவன்‌ ஒரு வேளை 
உன்னிடம்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்க விரும்பலாம்‌: “நீ இங்கு என்ன 
செய்து கொண்டிருக்கிறாய்‌? நீ இருக்க வேண்டிய இடத்தில்‌ தான்‌ 
இருக்கிறாயா?” 

இராஜாக்களின்‌ புத்தகங்களில்‌ எச்சரிப்புகள்‌ இருக்கும்‌ உதாரணங்‌ 
களைத்‌ தேடிப்‌ பார்க்க வேண்டும்‌ என உங்களை மீண்டும்‌ நினை 
வுறுத்துகிறேன்‌. இந்தப்‌ புத்தகங்களில்‌ பயங்கரமான எச்சரிப்புகளை, 
குறிப்பாக மோசமான இராஜாக்களின்‌ வாழ்க்கையில்‌ காண்பீர்கள்‌. அதே 
சமயம்‌ தேவ பக்தியுள்ள தீர்க்கதரிசிகளின்‌ வாழ்க்கையில்‌ - குறிப்பாக 
எலியா, எலிசா, மிகாயா போன்றோரில்‌ மகத்தான முன்மாதிரிகளையும்‌ 
காண்பீர்கள்‌. 


அத்தியாயம்‌ 2 
இராஜ்யத்தின்‌ எழுச்சியும்‌ வீழ்ச்சியும்‌ 

1 இராஜாக்கள்‌, 11 இராஜாக்களைப்‌ படிக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விரும்பிய இராஜ்யத்தின்‌ எழுச்சியையும்‌ வீழ்ச்சியையும்‌ பற்றிப்‌ 
பார்க்கிறோம்‌. சாலொமோன்‌ அரசாண்டபோது அந்த எபிரெய ராஜ்யம்‌ 
மேன்மையிலும்‌ மகத்துவத்திலும்‌ உச்சநிலையை அடைந்தது. ஆனால்‌ 
அது வெகு நாள்‌ நீடிக்கவில்லை. ஏனென்றால்‌ அந்த மேன்மையும்‌ 
மகத்துவமும்‌ தேவன்‌ அனுமதிக்கும்‌ சித்தத்தின்‌ விளைவேயன்றி, 
அவருடைய பரிபூரண சித்தமாயிருக்கவில்லை. 

1 இராஜாக்களில்‌ இராஜ்யம்‌ எவ்வாறு பிரிந்து விட்டது என்பதன்‌ 
விளக்கத்தை வாசிக்கிறோம்‌. 11 இராஜாக்களில்‌ வட, தென்‌ தேசங்கள்‌ 
எங்ஙனம்‌ வீழ்ச்சியுற்றன என்பதையும்‌ பார்க்கலாம்‌. இஸ்ரவேல்‌ எனும்‌ 
வட தேசம்‌ அசீரியரால்‌ முற்றிலும்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டு விட்டது; 
யூதா எனும்‌ தென்‌ தேசத்தார்‌ பாபிலோனால்‌ மேற்கொள்ளப்பட்டு, நாடு 


கடத்தப்பட்டார்கள்‌. 


தென்‌ இராஜ்யத்தின்‌ வீழ்ச்சியைப்‌ பற்றி நீங்கள்‌ கவனமாகப்‌ 
படிக்கும்போது, அது மேற்கொள்ளப்பட்டதும்‌ மக்கள்‌ நாடுகடத்தப்‌ 
பட்டதும்‌ சாதாரணமானதன்று எனக்‌ காண்பீர்கள்‌. இருபது ஆண்டு 
களில்‌ எருசலேம்‌ மூன்று முறை வீழ்ந்தது. முதல்‌ தடவை யோயாக்கீம்‌ 
பட்டணத்தை சரண்‌ அடையச்‌ செய்து பாபிலோன்‌ ராஜாவை மூன்று 
வருடம்‌ சேவித்தான்‌. பின்னர்‌ பாபிலோனியப்‌ படைகளுக்கு விரோத 


மாகக்‌ கலகம்‌ பண்ணினான்‌. 


எருசலேமின்‌ இரண்டாவது வீழ்ச்சி, யோயாக்கீமின்‌ மகன்‌ 
யோயாக்கீன்‌ பட்டணத்தை பாபிலோனுக்கு ஒப்புக்‌ கொடுத்த போது 
நிகழ்ந்தது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ படு கொலை செய்யப்‌ 
பட்டார்கள்‌. பின்னர்‌ பாபிலோனியர்கள்‌ சிதேக்கியாவை எருசலேமின்‌ 
மீது பொம்மை ராஜாவாக்கினார்கள்‌. இந்த ஒழுங்கு பத்து வருடங்கள்‌ 
நீடித்தது. பின்னர்‌ சிதேக்கியாவும்‌ கலகம்‌ பண்ணினான்‌. ஆகவே 
பட்டணம்‌ மூன்றாவது முறையும்‌ ஜெயிக்கப்பட்டது. அதுவே எருசலே 
மின்‌ கடைசி வீழ்ச்சி. அப்போது, முழு பட்டணமும்‌ தரைமட்டமாக்கப்‌ 
பட்டு கொளுத்திப்‌ போடப்பட்டது. 


நாம்‌ மறுபடியும்‌ சீரும்‌ சிறப்பும்‌ பெற்ற சாலொமோன்‌ ராஜா 
காலத்திலிருந்த பிரிக்கப்படாத இராஜ்யத்தின்‌ மகிமையான நாட்களைப்‌ 
பார்ப்போம்‌. பின்‌ பற்றுவதற்கு ஒரு நல்ல முன்‌ மாதிரியையும்‌, 
விலகியோட எச்சரிப்பையும்‌ அவனில்‌ காணலாம்‌. 


சாலொமோன்‌ விட்டுச்‌ சென்ற சுவீகாரம்‌ 

சாலொமோனும்‌ சவுலைப்‌ போல நன்றாக ஆரம்பித்தான்‌. ஆனால்‌ 
முடிவு நன்றாயில்லை. இஸ்ரவேலின்‌ மூன்றாவது அரசனாக சாலொ 
மோனுக்கு தாவீது பொறுப்பு கொடுத்தபோது அவன்‌ தந்தையின்‌ 
அடிச்சுவட்டில்‌ நடப்பான்‌ எனத்‌ தோன்றியது. கர்த்தருயை மக்களை வழி 
நடத்துவதற்கு ஞானம்‌ வேண்டுமென கர்த்தரிடம்‌ தாழ்மையாகக்‌ 
கேட்டான்‌ (1 இராஜாக்கள்‌ 3). அவன்‌ ஜெபத்தை தேவன்‌ கேட்டு அதில்‌ 
பிரியப்பட்டு ஈடு இணையற்ற ஞானம்‌, ஐசுவரியம்‌, மேன்மை எல்லா 
வற்றையும்‌ கொடுத்தார்‌. 

உலகில்‌ வாழ்ந்த எல்லா மனிதரிலும்‌ சாலொமோன்‌ செல்வந்த 
னாகவும்‌ ஞானியாகவும்‌ இருந்தான்‌. அவன்‌ தனக்கு ஞானம்‌ வேண்டு 


10 


மெனக்‌ கேட்டபோது ஒரு மாபெரும்‌ எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்ந்தான்‌. 
அவன்‌ ஐசுவரியத்தையோ, “நீண்ட ஆயுளையே கொடுத்து என்னை 
ஆசீர்வதியும்‌” என்று கேட்கவில்லை. இப்படியெல்லாம்‌ இருந்தும்‌ கூட 
இவனைப்‌ போல்‌ தோற்றுப்‌ போனவன்‌ உலகில்‌ வேறு எவரும்‌ இல்லை. 
நினைவில்‌ கொள்ளுங்கள்‌: ராஜ்யம்‌ பிளவுபட்டது, அழிந்தது, 
சிறையிருப்பு - இவை எல்லாமே தாவீதின்‌ பாவத்தினால்‌ வந்த விளைவு 
அல்ல. தாவீது தன்‌ பாவத்தை அறிக்கையிட்டான்‌; தேவன்‌ அவனை 
மன்னித்தார்‌. இந்த ராஜ்யத்தின்‌ மேல்‌ விழுந்த அழிவுக்கெல்லாம்‌ 
சாலொமோனின்‌ பாவமே காரணம்‌, அவன்‌ தேவனை விட்டுப்‌ 
போனதன்‌ விளைவு தான்‌. 


ஒன்றாயிருந்த ராஜ்யம்‌ மகோன்னத நிலையை அடைந்தபோது, 
சாலொமோன்‌ தேவனை விட்டு விலகிப்‌ போய்‌ விட்டான்‌. சாலொ 
மோனின்‌ எழுநூறு மனைவிகளும்‌ முந்நூறு மறுமனையாட்டிகளும்‌ 
வேறே தேவர்களை ஆராதித்தார்கள்‌. விசனமான காரியம்‌ என்ன 
வென்றால்‌ அவன்‌ அவர்கள்‌ பின்னாகச்‌ சென்றான்‌. 

எப்படியும்‌, சாலொமோன்‌ ஆண்டவரிடம்‌ திரும்பி வந்தான்‌ என்று 
நம்புகிறேன்‌. சாலொமோன்‌ எழுதிய 127ஆம்‌ சங்கீதத்தில்‌, “கர்த்தர்‌ 
வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ பிரயாசம்‌ விருதா;”” 
(1) எனக்‌ கூறுகிறான்‌. சாலொமோன்‌ ஒரு மாபெரும்‌ கட்டிடப்‌ பிரியன்‌. 
ஆலயத்தை மட்டுமல்ல, பட்டணங்கள்‌, பூங்காக்கள்‌ மற்றும்‌ கப்பல்‌ 
களைக்‌ கட்டினான்‌. முதலாவதாக நாம்‌ தெரிந்து கொள்ள வேண்டியவை 
களைப்‌ பற்றி அவன்‌ சங்கீதத்தில்‌ ஒரு பாடத்தை நமக்குத்‌ தருகிறான்‌. 
சாலொமோனின்‌ செய்தி இங்கு என்னவெனில்‌, ஒரு காரியத்தில்‌ 
அதிகமாக ஈடுபட்டிருந்தாலும்‌, அது வீணாய்ப்‌ போகலாம்‌. கட்டுவது 
விருதாவாகலாம்‌. ஏனெனில்‌ தவறான காரியங்களைக்‌ கட்டுவதற்காக 
வேலை செய்யவும்‌ நாம்‌ ஆர்வத்தோடிருப்பதும்‌ சாத்தியமாகலாமே. 
அநுபவம்‌ சாதாரண ஒரு ஆசிரியருமல்ல; அது நம்மை உணரச்‌ செய்யும்‌ 
ஆசிரியர்‌. என்‌ அநுபவத்திலிருந்து கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ கட்டக்‌ கூடிய ஒரே முக்கியமான காரியம்‌ உங்கள்‌ 
பிள்ளையின்‌ வாழ்க்கை தான்‌. 

சாலொமோனின்‌ பிள்ளைகள்‌ நல்லவர்களாக இல்லை. 
அவனுக்குப்‌ பின்‌ பட்டத்திற்கு வந்தவன்‌ ஒரு முட்டாள்‌. 


11 


பிள்ளைகளுடைய வாழ்க்கையைக்‌ கட்டாமல்‌, சூரியனுக்குக்‌ கீழுள்ள 
மற்ற எல்லாவற்றையும்‌ கட்டுவதற்கு அத்தனை நேரத்தை 
செலவிட்டதற்காக சாலொமோன்‌ கட்டாயம்‌ வருந்தியிருப்பான்‌. 
சங்கீதம்‌ 127 நமக்குக்‌ காட்டுவது என்னவெனில்‌, சாலொமோனின்‌ 
செயலாற்றக்‌ கூடிய சரியான வாழ்க்கைப்‌ பருவத்தில்‌ அவன்‌ தெரிந்து 


கொண்டவைகள்‌ சரியானவைகளாயிருக்கவில்லை. 


மேலே குறிப்பிட்ட சங்கீதத்தில்‌ கூறப்பட்டுள்ள அவனது செய்தி 
யின்‌ விரிவாக்கத்தை சாலொமோன்‌, பிரசங்கியின்‌ புத்தகத்தில்‌ தரு 
கிறான்‌. தான்‌ அரசனாக இருந்த இராஜ்யத்திலுள்ள தன்‌ வாலிப 
குடிமக்களுக்கு சாலொமோன்‌ செய்த பிரசங்கமே “பிரசங்கி?” ஆகும்‌. 
அந்தப்‌ பிரசங்கமும்‌ அவனது சங்கீதமும்‌, அவன்‌ பூமியில்‌ வாழ்ந்த 
கடைசி சில ஆண்டுகளில்‌ ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அநுபவத்துக்‌ 
குள்‌ வந்தான்‌ என நம்புவதற்கான இரு காரணங்களாக அமைகின்றன. 

சாலொமோன்‌ தேவனிடம்‌ திரும்பி வந்தான்‌ என நான்‌ நம்புவ 
தற்கு மூன்றாவது காரணமும்‌ இருக்கிறது. இந்தக்‌ காலகட்டத்து வரலாறு 
11 நாளாகமத்தில்‌ சொல்லப்படும்‌ பொழுது தாவீதின்‌ பாவம்‌ மட்டுமல்ல; 
சாலொமோனின்‌ பாவமும்‌ கூட. சாலொமொன்‌, தன்‌ தந்தையைப்‌ 
போலத்‌ தானும்‌ பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை 
யிட்டிருக்க வேண்டும்‌. 

இராஜ்யத்தின்‌ இலக்கிய வரலாற்றுப்‌ புத்தகங்களிலே சாலொ 
மோன்‌ ஒரு பெரிய எச்சரிப்பாக நிற்கிறான்‌. 1 இராஜாக்களை நீங்கள்‌ 
வாசிக்கும்போது எடுத்துக்காட்டுக்கும்‌ எச்சரிப்புகளுக்கும்‌ - இரண்‌ 
டிற்குமே நீங்கள்‌ பார்க்க விரும்பும்‌ ஒரே அரசன்‌ சாலொமோன்‌ தான்‌. 
நல்ல ஆனால்‌ குறையுள்ள அரசன்‌ எசேக்கியா 

பின்னால்‌ வந்த பெரிய அரசர்களுள்‌ எசேக்கியாவும்‌ ஒருவன்‌ 
(11 இராஜாக்கள்‌ 18-20 பார்க்க). தன்‌ நாட்டில்‌ வேரூன்றியிருந்த 
விக்கிரகாராதனையை அவன்‌ ஒழித்து, தேவனை நம்பி, அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்தான்‌. சொல்லப்போனால்‌, எசேக்கியாவுக்கு முன்னும்‌ 
பின்னும்‌ இருந்த எந்த அரசனும்‌ அவனைப்‌ போல்‌ தேவனிடம்‌ அவ்‌ 
வளவு நெருக்கமாயிருக்கவில்லை. ஆகவே அவன்‌ நமக்கு ஒரு நல்ல 


12 


முன்‌ மாதிரியாயிருக்கிறான்‌; அதே நேரம்‌ அவன்‌ நமக்கு ஒரு எச்சரிப்‌ 


பாகவும்‌ அமைகிறான்‌. 


எசேக்கியா சுகவீனமாயிருந்தபோது, அவன்‌ மரிக்கப்‌ போகிற 
படியால்‌ அவன்‌ வீட்டுக்‌ காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படி தேவன்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசி மூலம்‌ அவனோடு பேசினார்‌ (20:1-11). எசேக்கியா 
தன்‌ முகத்தைச்‌ சுவர்ப்புறமாகத்‌ திருப்பிக்‌ கொண்டு தேவன்‌ தன்‌ 
வாழ்க்கையைக்‌ கூட்டிக்‌ கொடுக்கும்படி ஜெபித்தான்‌. அப்பொழுது 
தேவன்‌ ஏசாயாவின்‌ மூலம்‌ சொல்லியனுப்பின இந்த அழகான செய்தி 
யை வாசிக்கிறோம்‌. “உன்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌, உன்‌ கண்ணீ 
ரைக்‌ கண்டேன்‌.” (5) தேவன்‌ கண்ணீரைக்‌ காண்கிறார்‌. அது குறிப்‌ 
பிடத்தக்க முக்கியமான காரியம்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ நாட்களோடே பதினைந்து வருஷங்களைக்‌ கூட்டினார்‌. 
அது நமக்கு ஒரு ஆழகான முன்னுதாரணம்‌. கர்த்தருக்காகப்‌ பேசும்‌ 
ஏசாயா என்னும்‌ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவன்‌ மரித்துப்‌ போவான்‌ என்று 
சொன்னபடோதிலும்‌, இந்த மனிதன்‌ தேவனிடம்‌ மன்றாடினான்‌. 


ஆனாலும்‌ இந்த அற்புதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தில்‌ 
எசேக்கியா ஒரு எச்சரிப்பாக அமைகிறான்‌. ஒரு நாள்‌ சில பாபி 
லோனியர்கள்‌ எசேக்கியாவைப்‌ பார்க்க வந்தார்கள்‌. அவன்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தன்‌ ஆயுத சாலை அனைத்தையும்‌, தன்‌ பொக்கிஷங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ காண்பித்தான்‌. அதன்‌ பின்‌ ஏசாயா உம்முடைய 
வீட்டில்‌ என்னத்தைப்‌ பார்த்தார்கள்‌?” (15) என்று கேட்டதற்கு, 
““எல்லாவற்றையும்‌”” என்று பதிலிறுத்தான்‌. அது ஒரு பெரும்‌ தவறு என 
ஏசாயா சொன்னார்‌. ஏனெனில்‌, ““இதோ, நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது 
உமது வீட்டில்‌ உள்ளதிலும்‌, உமது பிதாக்கள்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ மீதியாக வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டு போகப்படும்‌”” (17) என்றார்‌. எருசலேமை 
பாபிலோன்‌ வெற்றி கொள்ளப்‌ போவதை ஏசாயா தீர்க்கரிசன 
மாயுரைத்தார்‌. ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படி, எசேக்கியாவின்‌ 
குமாரர்கள்‌ வேலைக்காரர்‌ பாபிலோனுக்குச்‌ சிறையாகக்‌ கொண்டு 
போகப்படுவார்கள்‌ (18). 


அரசனின்‌ பதில்‌ என்னவாயிருந்தது? இந்த சம்பவங்களெல்லாம்‌ 
தனக்கு நடைபெறப்‌ போவதில்லை என்பதில்‌ அவன்‌ திருப்திப்பட்டுக்‌ 


13 


கொண்டான்‌. ““என்‌ நாட்களிலாவது சமாதானமும்‌ உண்மையும்‌ 
இருக்குமே”? (19) என்று நினைத்தான்‌. தனக்குக்‌ கூட்டிக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட பதினைந்து ஆண்டுகளும்‌ நன்றாயிருக்கும்‌ என அவன்‌ 
நம்பியதால்‌, கர்த்தருடைய வார்த்தையை இன்முகத்துடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. தன்‌ மகன்களுக்கும்‌ பேரப்பிள்ளைகளுக்கும்‌ என்ன 
நடக்கும்‌ என்பதைப்‌ பற்றி அவன்‌ கவலைப்பட்டதாகத்‌ தெரியவில்லை. 
எசேக்கியாவின்‌ தன்னலமான தன்மை அவனை ஒரு மாதிரி தகப்‌ 
பனாகவோ, ஒரு நல்ல தகப்பனாகவோ இருப்பது எப்படி என்ற 
தலைப்பில்‌ பிரசங்கம்‌ செய்பவர்‌ ஆராய்வதற்கு உதவும்‌. அவனது 
இந்தத்‌ தன்மையினாலேயே தந்தையாராகிய நமக்கு, அவன்‌ வாழ்க்கை 
ஒரு எச்சரிப்பாகிறது. 


எலிசாவின்‌ அருமையான முன்னுதாரணம்‌ 

எலிசா தீர்க்கதரிசியின்‌ வாழ்க்கையில்‌ நமக்கொரு நல்ல முன்னு 
தாரணம்‌ இருக்கிறது. 11 இராஜாக்கள்‌ 5ஆம்‌ அதிகாரத்தில்‌ சீரிய 
படைத்தலைவன்‌ தீர்க்கதரிசியிடம்‌ தான்‌ சுகமடைவதற்காக வந்தான்‌. 
அந்த சமயத்தில்‌ வடதேசமான இஸ்ரவேலை ஜெபிப்பதற்கு சீரியா 
ஆயத்தமாகிக்‌ கொண்டிருந்தது. ஏற்கனவே அங்கு எல்லைத்‌ தகராறுகள்‌ 
இருந்து வந்தன. அவர்களுக்குப்‌ பலம்‌ வாய்ந்த சேனை இருந்தது. 
ஆனால்‌ அவர்கள்‌ சேனைத்‌ தலைவன்‌ நாகமான்‌ குஷ்டரோகத்தால்‌ 
அவதிப்பட்டான்‌. சிறைபிடிக்கப்பட்ட எபிரெயச்‌ சிறுமி ஒருத்தி 
நாகமானின்‌ மனைவிக்குப்‌ பணிவிடை செய்து கொண்டிருந்தாள்‌. 
குஷ்டரோகத்தை சுகமாக்கக்‌ கூடிய சக்தி படைத்தத்‌ தீர்க்கதரிசி ஒருவர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருப்பதை அச்சிறுமி அத்தம்பதியருக்குச்‌ 
சொன்னாள்‌. நாகமான்‌ சில வீரர்களோடு தன்‌ ரதத்தில்‌ எலிசாவின்‌ சிறிய 
இல்லத்திற்குச்‌ சென்றான்‌. 

எலிசா தன்னை எவ்விதம்‌ குணமாக்குவார்‌ என்று நாகமான்‌ 
தானாகவே ஏதோ கற்பனை பண்ணி நினைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
பராக்கிரமனான சேனைத்‌ தலைவன்‌, எலிசா மிகவும்‌ சுறுசுறுப்பாய்‌ 
ஏதாவது செய்வார்‌ என எண்ணினான்‌. ஆனால்‌ எலிசாவோ, அவனுக்கு 
வணக்கம்‌ சொல்லக்‌ கூட தன்‌ சின்ன வீட்டை விட்டு வெளியே வரக்‌ 


கூட இல்லை. அதற்குப்‌ பதில்‌ தன்‌ வேலைக்காரனை வெளியே நிற்கும்‌ 


14 


நாகமானிடம்‌ அனுப்பி, அவனிடம்‌ “நீ போய்‌ யோர்தானில்‌ ஏழு தரம்‌ 
ஸ்நானம்‌ பண்ணு; அப்பொழுது உன்‌ மாம்சம்‌ மாறி நீ சுத்தமாவாய்‌ 
என்று சொல்லச்‌ சொன்னான்‌,” என்றான்‌ (வ.1௦ பார்க்கவும்‌). நாகமான்‌ 
கடுங்கோபங்‌ கொண்டு ரதத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு புறப்படும்‌ 
போது, “அவன்‌ வெளியே வந்து நின்று, தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது, தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ தடவி, 
இவ்விதமாய்க்‌ குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான்‌ என்று எனக்குள்‌ 
நினைத்திருந்தேன்‌,” என்றான்‌ (வச 11). அவன்‌ சொந்த நாட்டிலே 
அழகான அநேக நதிகள்‌ உண்டே என எண்ணினான்‌. சேறுள்ள 
யோர்தான்‌ நதியில்‌ மூழ்க அவனுக்கு மனதில்லை. 

ஆனால்‌ நாகமானின்‌ வீரர்கள்‌, அவன்‌ எலிசா சொன்னபடிச்‌ செய்ய 
அவனை ஊக்குவித்தார்கள்‌. அவனும்‌ சீக்கிரத்தில்‌ மனம்‌ மாறி யோர்தா 
னில்‌ ஏழு முறை மூழ்கினான்‌. ஏழாவது முறை அவன்‌ மூழ்கி எழுந்த 
போது அவன்‌ குஷ்டரோகம்‌ நீங்கி சுகமாயிற்று. அவன்‌ எதிர்பார்த்தபடி 
அல்ல, அவன்‌ நம்பியதற்கும்‌ அதிகமாக, சிறப்பாக நடந்தது. 

நாகமான்‌ சுகம்‌ பெற்ற வரலாறு இரட்சிப்பைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ ஒரு 
அழகான உருவகம்‌ ஆகும்‌. ஆவிக்குரிய பசிதாகத்துடன்‌, இரட்சிப்‌ 
புக்காகக்‌ கிறிஸ்துவிடம்‌ வருபவர்கள்‌ தங்களுக்கு இரட்சிப்பு எப்படி 
நடக்கப்‌ போகிறது என்பதைப்‌ பற்றி அவர்களாகவே சில கருத்துக்‌ 
களைக்‌ கற்பனை பண்ணி வைத்திருக்கிறார்கள்‌. சிலர்‌ இரட்சிப்பை ஒரு 
இறையியல்‌ மருந்தாக எண்ணி தங்கள்‌ வியாதிகளை உடனடியாக 
சுகப்படுத்தும்‌ என எதிர்பார்க்கிறார்கள்‌. வேறு சிலர்‌ இரட்சிப்பு முற்றுப்‌ 
பெறாவிடின்‌ அதற்கு மதிப்பு இல்லை என்று நம்புகிறார்கள்‌. 
கல்விமான்கள்‌ கூட்டத்தில்‌ இது தான்‌ உண்மைச்‌ செய்தியாயுள்ளது. 
சுவிசேஷத்தின்‌ எளிய தன்மையில்‌ அவர்கள்‌ கேட்கும்போது, அது 
சிக்கலே இல்லாமலிருப்பதால்‌ அதை சுவிசேஷமோ எளிதாக, 
யோர்தானில்‌ ஏழு தடவை மூழ்கி எழும்புவது போல அவ்வளவு எளிதாக 
இருக்கிறது. அதைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு பெரிய படிப்பு படித்த 
பட்டங்கள்‌ தேவையில்லை. நாகமானின்‌ எதிர்பார்ப்புகளுக்கு இடங்‌ 


கொடுத்தால்‌ லாபகரமாயிருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ எலிசா நாகமானின்‌ 


15 


எதிர்பார்ப்புகளுக்கு இடங்கொடாததினால்‌ நமக்கு ஒரு நல்ல முன்‌ 
மாதிரியாயிருக்கிறார்‌. குஷ்டரோகியான நாகமான்‌, எலிசா தீர்க்கதரிசி 
பற்றிய வரலாற்றின்‌ அடிப்படையான, பாடங்கள்‌. 

தேவனுடைய இராஜ்யத்தைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டுள்ள 
வரலாற்றுப்புத்தகங்களை நாம்‌ விட்டு வேறு பகுதிக்குச்‌ செல்லுமுன்‌, 
தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி இன்னுமொரு முறை பார்த்து, அவர்களைப்‌ 
பற்றிய கடைசி கருத்து ஒன்றைச்‌ சொல்வோம்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனுக்காக தேவனிடம்‌ பேசுவதற்குத்‌ தெரிந்து கொண்ட மனிதர்கள்‌ 
என்பது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு முன்‌ நின்று அதைப்‌ 
பிரகாசிக்கச்‌ செய்வார்கள்‌ என்பதுமாகும்‌. பிரச்சினை ஒன்று வரும்போது 
தேவன்‌ எழுப்பிய மனிதர்கள்‌ அவர்கள்‌. “பிரச்சினை யில்லையென்றால்‌ 
தீர்க்கதரிசியுமில்லை”” என்று நாம்‌ சொல்வதில்‌ பொருள்‌ இருக்கிறது. 
பிரச்சினை எழும்பியவுடனேயே தீர்க்கதரிசி எங்கே என்று பாருங்கள்‌. 


எடுத்துக்காட்டாக, தேவனுடைய வேலைக்குத்‌ தடையென்று 
ஒன்று ஏற்படும்‌ போதெல்லாம்‌ தேவன்‌ ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார்‌. 
தேவனுடைய தீர்க்கதரிசியின்‌ வேலைகளில்‌ ஒன்று, என்னவெனில்‌, 
அந்தத்‌ தடையையே தன்‌ பிரசங்கத்தின்‌ மையக்‌ கருத்தாகக்‌ கொண்டு, 
அந்தத்‌ தடையை நீக்கி, தேவனுடைய வேலை மறுபடியும்‌ தெடர்ந்து 
செல்லும்‌ வரை பிரசங்கிப்பது. தேவனுடைய வேலையைத்‌ தடை 
செய்யும்‌ பிரச்சினைகளையும்‌ தடைகளையும்‌ அகற்றுவதே தீர்க்கதரிசி 


களின்‌ தலையாய வேலையாகும்‌. 


சுருங்கக்‌ கூறின்‌, 1 இராஜாக்கள்‌ 11 இராஜாக்களை வாசிக்கும்போது 
இராஜ்யத்தின்‌ எழுச்சியையும்‌ வீழ்ச்சியையும்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. 
இந்த இராஜ்யத்தைப்‌ பற்றிப்‌ படிக்கும்‌ போது, தேவன்‌ தம்முடைய 
சபைக்கு இன்று என்ன செய்ய விரும்புகிறார்‌ என்பதை உங்களால்‌ 
நிதானித்துக்‌ கொள்ள முடியும்‌. பின்னர்‌ இராஜாக்களைப்‌ பற்றிக்‌ கொள்ள 
முடியும்‌. பின்னர்‌ இராஜாக்களைப்‌ பற்றிக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. 
அவர்களில்‌ அநேகருடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாகவும்‌, சில 
முன்‌ மாதிரிகளாகவும்‌ உள்ளன. அதற்கு அடுத்ததாக தீர்க்கதரிசிகளை 


16 


கவனமாய்ப்‌ பாருங்கள்‌. ஏனெனில்‌ பெரும்பகுதியில்‌ நாம்‌ பின்பற்றத்‌ 
தக்க நல்ல முன்‌ மாதிரிகளை அவர்கள்‌ தருகிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ 11 இராஜாக்கள்‌ புத்தகங்களிலுள்ளவற்றை நாம்‌ 
இப்படி ஆழமாகக்‌ கற்கும்போது, சில பொதுவான கருத்துக்களை நாம்‌ 
உருவாக்கலாம்‌. இங்கே இராஜாக்களைப்‌ பற்றி சில கருத்துக்கள்‌ 
தரப்படுகின்றன. 


1 இராஜாக்கள்‌ 11 இராஜாக்களைப்‌ பற்றிக்‌ கடைசியாக சில கருத்துகள்‌ 


இஸ்ரவேலருக்கு இராஜாக்கள்‌ வேண்டும்‌ என தேவன்‌ ஒரு 
போதும்‌ விரும்பவில்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரைக்கும்‌ 
தேவன்‌ அந்த இராஜாக்களுக்கு எப்படி இடங்கொடுத்தார்‌ என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. பொல்லாத இராஜாக்களிடம்‌, அதிலும்‌ வட தேசத்து 
இராஜாக்களிடம்‌ தேவன்‌ காட்டிய பொறுமையைப்‌ பாருங்கள்‌. 
பயங்கரமான அழிவுகளும்‌ சிறையிருப்புகளும்‌ அவர்களுக்கு வருமுன்‌ 
அவர்‌ எப்படிப்‌ பொறுமையாக இந்த இராஜாக்களிடம்‌ மன்றாடி 
அவர்களை எச்சரித்தார்‌ என்று பாருங்கள்‌. கடைசியாக, இந்தப்‌ 
பொல்லாத இராஜாக்களுக்காக செய்யப்பட்ட ஜெபத்திற்குப்‌ பதில 
ளித்தார்‌. இது இறையியல்‌ சம்பந்தமான சுவாரஸ்யமான கேள்விகளை 
எழுப்புகிறது (11 இராஜாக்கள்‌ 13:4-5). தேவன்‌ தம்மோடு ஐக்கியத்‌ 
திலுள்ள விசுவாசிகளின்‌ ஜெபத்தை மட்டுமே கேட்கிறார்‌ என அநேக 
மக்கள்‌ நம்புகிறார்கள்‌. வேதத்தில்‌ நான்‌ அப்படிக்‌ காண்கிறதில்லை. 
தேவன்‌ ஆயக்காரனின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டார்‌ (லூக்கா 18:10-14). 
இயேசு சிலுவையிலே கள்ளனின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டார்‌ (லூக்கா 
23:42,43). அதே போல இந்தப்‌ பொல்லாத இராஜாக்களின்‌ ஜெபங்‌ 
களையும்‌ தேவன்‌ கேட்டார்‌. இன்று, துன்மார்க்கமான மனிதன்‌ 
ஒருவனின்‌ மகன்‌ விபத்தில்‌ சிக்கிக்காயமுற்றிருக்கும்‌ போது, அந்த 
மனிதன்‌, தன்‌ மகனின்‌ உயிரைக்‌ காக்கும்படி தேவனிடம்‌ கேட்டால்‌ 
தேவனால்‌ அந்த ஜெபத்தைக்‌ கேட்டுப்‌ பதில்‌ கொடுக்க முடியுமா? 
தேவன்‌ யாருடைய ஜெபத்தையும்‌, எந்த நேரத்திலும்‌ கேட்கக்கூடியவர்‌ 
என நான்‌ விசுவாசிக்கிறேன்‌. இந்த சத்தியம்‌ இந்த இராஜாக்களின்‌ 
புத்தகங்களில்‌ உதாரணங்களுடன்‌ நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. 


17 


அத்தியாயம்‌ 3 


நாளாகமப்‌ புத்தகங்கள்‌ “விடுபட்ட விஷயங்கள்‌”' 


1 நாளாகமம்‌ 11 நாளாகமம்‌ - ஓர்‌ அனவை 

சாமுவேல்‌, இராஜாக்கள்‌, அவைகளுக்குப்‌ பின்‌ வரும்‌ 1 நாளாகமம்‌ 
- இவை அனைத்துமே ஒரே காலகட்டத்து (கி.மு.1000 - கி.மு.500) 
வரலாற்றைக்‌ கூறுகின்றன. பழைய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்‌ களைத்‌ 
தொகுத்தவர்கள்‌ நாளாகமப்‌ புத்தகங்களை, எஸ்றா, நெகேமியா 
புத்தகங்களோடு சேர்த்தார்கள்‌. நாளாகமப்‌ புத்தகங்களின்‌ எபிரெய 
மொழி, இந்த இரு புத்தகங்களுக்கு ஒத்ததாய்‌ இருப்பதால்‌ அறிஞர்கள்‌, 
இந்த மூன்று புத்தகங்களையும்‌ எஸ்றாவே எழுதினார்‌ என நம்பு 
கிறார்கள்‌. பிற்‌ காலத்தில்‌ தான்‌, ஒரே காலகட்டத்தில்‌ எழுதப்பட்ட 
சாமுவேல்‌, இராஜாக்கள்‌, நாளாகமங்கள்‌ ஆகிய புத்தகங்கள்‌ ஒரே 
தொகுதியாக்கப்பட்டன. 
திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லப்படுவதற்கான காரணம்‌ 

இந்தக்‌ காலகட்டத்து வரலாற்றை ஏன்‌ தேவன்‌ இரு முறை 
விவரிக்கிறார்‌? முதல்‌ காரணம்‌: திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லுதல்‌ 
கல்வியின்‌ சாரமாகும்‌. “நீ திரும்பத்‌ திரும்பப்‌ பாடத்தைச்‌ சொல்லா 
விடில்‌, நீ கற்றுக்‌ கொடுக்கிறாய்‌ என்று சொல்ல முடியாது.” 
கல்வியாளர்கள்‌ இப்படித்‌ தான்‌ சொல்கிறார்கள்‌. இரண்டாவதாக, 
வேதத்தில்‌, திரும்பத்‌ திரும்பக்‌ கூறுவது கற்றுக்‌ கொடுப்பதற்காக 
மட்டுமல்ல அழுத்திக்‌ கூறுவதற்காகவும்‌ தான்‌. வேதத்தில்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறப்பட்ட காரியங்களை கவனியுங்கள்‌. சிருஷ்டிப்பு பற்றிய 
அறிக்கை ஆதியாகமத்தில்‌ இரு முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 
யாத்திராகமத்தில்‌ கொடுக்கப்பட்ட மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ 
உபாகமத்தில்‌ திரும்பக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
வாழ்க்கை வரலாறு புதிய ஏற்பாட்டில்‌ நான்கு முறை திரும்பத்‌ திரும்ப 
சொல்லப்பட்டிருக்கிறது. இராஜ்யம்‌ குறித்த இந்த வரலாற்றுப்‌ 
புத்தகங்களில்‌ காண்பபடும்‌ எபிரெய வரலாற்றின்‌ இக்குறிப்பிட்ட 
காலம்‌ பற்றி நாளாகமப்‌ புத்தகங்களில்‌ மறுபடியும்‌ கூறப்பட்டுள்ளது. 

நாளாகமங்களில்‌, குறிப்பாக, எது அழுத்தமாய்‌ கூறப்பட்டுள்ளது? 
இக்கேள்வியின்‌ பதில்‌ “தேவனுடைய இராஜ்யம்‌' என்று தான்‌ இருக்கக்‌ 


18 


கூடும்‌. தேவனுடைய இராஜ்யமே நமது முன்னுரிமையாகவும்‌ ஜெப 
விண்ணப்பமாகவும்‌ இருக்க வேண்டும்‌ எனவும்‌ அதற்காகவே மறு 
பிறப்பு என்றும்‌ தேவனுடைய இராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிக்க மறு 
பிறப்பே ஒரே வழி என்றும்‌ இயேசுவானவர்‌ கூறினார்‌. (மத்தேயு 6:33; 
யோவான்‌ 3:3,5). நாம்‌ வாசிக்கும்‌ இராஜ்யம்‌ குறித்த நூலில்‌ காணப்‌ 
படும்‌ தேவனுடைய இராஜ்யம்‌ பற்றிய கருத்தை அறிந்து கொள்வது மிக 
முக்கியம்‌. தேவனே இராஜா, இன்று நாம்‌ அவருடைய இராஜ்யத்தின்‌ 
குடிமக்கள்‌ (பிரஜைகள்‌) என்றும்‌ நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டுமென 
தேவன்‌ விரும்புகிறார்‌. ஆகவே தான்‌ இக்கால வரலாற்றைத்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறுகிறார்‌. 

இப்படித்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ கூறுவதற்கான திட்டமிட்ட மூன்றா 
வது காரணம்‌ என்னவென்றால்‌, தேவனுடைய ஜனங்கள்‌ அவரை 
இராஜாவாக ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து விட்டார்கள்‌; அதனால்‌ அப்படி 
ஏற்றுக்‌ கொள்ளாததன்‌ விளைவுகளோடு நாம்‌ இன்னும்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்‌ கிறோம்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டுமென 
தேவன்‌ விரும்புகிறார்‌. இந்த ஒதுக்கித்‌ தள்ளுதலை நாம்‌ விளங்கிக்‌ 
கொள்ள வேண்டுமென தேவன்‌ விரும்புகிறார்‌. ஏனெனில்‌, நாமும்கூட 
தேவனை இராஜாவாக ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து விடக்‌ கூடிய 
யதார்த்தத்தையும்‌, அப்படி மறுப்பதின்‌ விளைவுகளையும்‌ நமக்குப்‌ 
படம்‌ பிடித்துக்‌ காட்டுவது போல்‌ அமையும்‌. 
காலங்களும்‌ பருவங்களும்‌ 

தெற்கு இராஜ்யம்‌ சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்குக்‌ 
கொண்டு போகப்பட்ட போது “புறஜாதிகளின்‌ காலம்‌”” என்ற புதிய யுகம்‌ 
ஒன்று தோன்றியது. தான்‌ இராஜாவாகவும்‌ மக்கள்‌ தனது பிரஜை 
களாகவும்‌ (குடிமக்களாகவும்‌) இருக்கக்‌ கூடிய இறையாட்சியை தேவன்‌ 
விரும்‌ பினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த ஒழுங்கை ஒதுக்கித்‌ தள்ளிய 
பொழுது தேவன்‌, “அப்படியானால்‌, நீங்கள்‌ புறஜாதிகளுக்குள்ளே, 
அதாவது யூதரல்லாத மக்கள்‌, அவிசுவாசிகளுக்குள்ளே சிதறடிக்கப்‌ 
படுவீர்கள்‌. புறஜாதிய ராலே ஆட்சி செய்யப்படுவீர்கள்‌,”” என்றார்‌. தமது 
சித்தத்தையெல்லாம்‌ செய்யும்‌ தாவீது போன்ற அரசர்கள்‌ மூலம்‌ தேவன்‌ 
இச்செயலைச்‌ செய்ய வில்லை. ஆனால்‌ புறமத அரசர்களாகிய 


19 


நேபுகாத்நேச்சார்‌ கோரேஸ்‌ போன்றோரின்‌ மூலம்‌ அப்படிச்‌ செய்தார்‌. 
இராஜ்யம்‌ குறித்த இந்த வரலாற்றுப்‌ புத்தகங்கள்‌ சொல்வ 
தென்னவெனில்‌ தேவனுடைய மக்கள்‌ புறமத அரசர்களால்‌ ஆட்சி 
செய்யப்பட்டாலும்‌ தேவனுடைய திட்டங்களைச்‌ செயல்படுத்தாமல்‌ 
போகமாட்டார்‌ என்பதாகும்‌. அந்த புறமத அரசர்கள்‌ மூலமாகவும்‌ தமது 
திட்டங்களைத்‌ தொடர்ந்து நிறைவேற்றுகிறார்‌. நாம்‌ தேவனை 
இராஜாவாக ஏற்றுக்‌ கொள்ளாவிடிலும்‌ அவருடைய திட்டங்கள்‌ 
நிறைவேற்ற முடியாமல்‌ போகா. 


“புறஜாதிகளின்‌ காலத்தில்‌?” தேவனைத்‌ தங்கள்‌ இராஜாவாகக்‌ 
கொண்டிருந்த தனிப்பட்ட விசுவாசிகளின்‌ உள்ளத்தில்‌ தேவனுடைய 
இராஜ்யம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ அவிசுவாசிகளின்‌ மத்தியில்‌ 
வாழ்கிறார்கள்‌. பெரும்பாலும்‌ அவிசுவாசிகளின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ 
இருக்கிறார்கள்‌. பூமியைச்‌ சாரமுள்ளதாக்க அவர்கள்‌ அவிசுவாசிகளின்‌ 
மத்தியில்‌ உப்பைப்‌ போல்‌ சிதறியிருக்கிறார்கள்‌. இதனால்‌, இந்த 
இராஜ்யத்தின்‌ மக்கள்‌ வாழும்‌ தேசம்‌ கிறிஸ்தவ நாடு அல்லது 
தேவபக்தியுள்ள நாடு என்றாகி விடாது. தேவன்‌ அதிகமாக விரும்பிய 
இறையாட்சி என்ற ஒழுங்கை எபிரெய மக்கள்‌ ஒதுக்கித்‌ தள்ளிய கால 
முதல்‌ பூமியிலுள்ள எந்தவொரு தேசமும்‌ தேவனால்‌ ஆட்சி 
செய்யப்படவில்லை. கிறிஸ்தவ தேசம்‌ என்று ஒன்று கிடையாது. 
தேவனுடைய இராஜ்யம்‌ தனி மனித உள்ளங்களில்‌ அநுபவிக்கப்‌ 
படுகிறது (லூக்‌ 17:9,10). 


நாளாகமங்களில்‌ வரலாறு மறுபடியும்‌ சொல்லப்படுவதற்கான 
நாலாவது காரணம்‌, முழு வரலாறும்‌ சொல்லப்படவில்லை என்பது. 
சாமுவேல்‌ மற்றும்‌ இராஜாக்கள்‌ புத்தகங்களை எழுதியவர்கள்‌ மனிதக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ அக்காலத்து வரலாற்றை எழுதினார்கள்‌ என்றும்‌ 
ஆகவே யாராவது ஒருவன்‌ தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ எழுத 


வேண்டும்‌ என எஸ்றா நம்பினார்‌. 
சொல்லாமல்‌ விடப்பட்டவைகள்‌ 


வரலாறு திரும்பத்‌ திரும்ப சொல்லப்பட்டிருந்தாலும்‌ புத்தகங்‌ 
களில்‌ வேறுபாடுகள்‌ யாவை என்பற்கான விடை “சொல்லாமல்‌ 


விடப்பட்டவை” என்ற தலைப்பிலேயே கிடைக்கிறது. சாமுவேல்‌, 


20 


இராஜாக்கள்‌ ஆகிய புத்தகங்களில்‌ தாவீது, சாலொமோன்‌ போன்றவர்‌ 
களின்‌ பாவங்கள்‌ அதிகமான பக்கங்களில்‌ விவரிக்கப்பட்டிருப்பினும்‌, 
அக்காலத்து வரலாற்றுச்‌ சம்பவங்கள்‌ சில எழுதப்படாமல்‌ விடப்‌ 
பட்டுள்ளன. ஆகவே தான்‌ இந்தத்‌ தலைப்பு. 

தாவீதின்‌ பாவம்‌ சொல்லப்படாமல்‌ விடப்பட்டிருப்பது நல்ல 
செய்தி. இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌ நம்முடைய இரட்சிப்புக்காக 
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துள்ளதால்‌ நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
வரும்போது, நம்‌ பாவங்கள்‌ நீக்கப்பட்டுப்‌ போகும்‌ என்பது. அதே 
காரணத்தினால்‌ தான்‌ எஸ்றாவின்‌ நாளாகமப்‌ புத்தகங்களில்‌ சாலொ 
மொனின்‌ பாவமும்‌ அழகாக நீக்கப்பட்டுள்ளது. 


இன்று ஒரு சம்பவத்தைத்‌ தொலைக்காட்சிக்காகப்‌ படம்‌ 
பிடிக்கும்போது பல்வேறு கோணங்களில்‌ அச்சம்பவத்தை நமக்குக்‌ 
காட்டப்‌ படம்‌ பிடிக்கும்‌ கருவிகள்‌ இயக்கப்படுகின்றன. மனிதக்‌ காமிரா 
வினால்‌, சாமுவேல்‌, இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ இக்காலகட்டத்து 
எபிரெய வரலாற்றைத்‌ தருவதிலும்‌ அதே காலத்து வரலாற்றை 
நாளாகமப்‌ புத்தகங்கள்‌ தருவதிலும்‌ ஒரு அர்த்தம்‌ இருக்கத்தான்‌ 
செய்கிறது. உதாரணமாக, முற்றிலும்‌ பொல்லாங்கான இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ வடதிசை இராஜ்யம்‌ பற்றி, இராஜ்யம்‌ பிளவுபட்ட பிறகு, 
ஒன்றுமே சொல்லப்படவில்லை, ஏன்‌? நாளாகமங்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பம்‌ மற்றும்‌ யூதா கோத்திரத்தை தான்‌ அழுத்திக்‌ கூறுகின்றன. 
மேசியா தாவீதின்‌ சந்ததியில்‌ தோன்றப்‌ போகிறபடியினால்‌ தாவீதின்‌ 
வம்சத்திற்கு நாளாகமங்களில்‌ அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. 

மேலும்‌ எழுப்புதல்‌, பழைய நிலைக்கு உயர்த்துதல்‌, மறுமலர்ச்சி 
ஆகியவைகளுக்குக்‌ காரணமான அரசர்களை நாளாகமப்‌ புத்தகஙகள்‌ 
மற்றோருக்கு எடுத்துக்‌ காட்டுகின்றன. ஆசாப்‌, யோசபாத்‌, யோவான்‌, 
எசேக்கியா மற்றும்‌ யோசியா போன்ற தென்‌ இராஜ்யத்து அரசர்கள்‌ நல்ல 
விஷயங்களை நாட்டில்‌ கொண்டு வருவதற்குக்‌ காரணமாயிருந் 
தார்கள்‌. பொல்லாத, நல்லது எதுவும்‌ செய்யாத அரசர்கள்‌ (வட இராஜ்ய 


அரசர்களன்‌ அனைவரும்‌) பெயர்‌ கூட சொல்லப்படவில்லை. 


21 


எடுத்துக்காட்டாக, யோசியா ஆலயம்‌ பழுது பார்க்கப்பட ஆவன 
செய்தான்‌. அவ்‌ வேலை நடை பெறும்‌ சமயம்‌ ஆசாரியனாகிய இலக்கியா 
நியாயப்பிரமாண புஸ்தகச்‌ சுருள்களைக்‌ கண்டெடுத்தான்‌. தேவனு 
டைய நியாயப்பிரமாணத்தை முற்றிலும்‌ மறக்கக்‌ கூடிய அளவுக்கு 
மக்கள்‌ பக்தியற்று வீழ்ச்சியுற்று வாழ்ந்தார்கள்‌. புஸ்தகச்‌ சுருள்கள்‌ 
யோசியாவுக்கு வாசித்துக்‌ காட்டப்பட்டன. உடனே அவன்‌ தேவனு 
டைய கற்பனைகளுக்கு மக்கள்‌ கீழ்ப்படியவில்லை என்பதைக்‌ 
கண்டவனாய்‌, தேசத்து மக்களைத்‌ திரும்பவும்‌ தேவனுடைய வார்த்தை 
யின்‌ வழிக்குள்‌ கொண்டு வந்தான்‌ (11 நாளாகமம்‌ 34). 


ஒரு வகையில்‌, நாளாகமப்‌ புத்தகங்கள்‌, இராஜாக்களின்‌ 
புத்தகங்களுக்கு விளக்கவுரையாக அமைந்துள்ளன. அதனால்‌ தான்‌ 
ராஜாக்களின்‌ புத்தகங்களில்‌ அடிக்கடி ““நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது'” என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்‌ 
றால்‌ இராஜாக்களை எழுதியவர்‌ (பரிசுத்த ஆவியானவர்‌) ஒரு குறிப்‌ 
பிட்ட அரசன்‌ அல்லது சம்பவம்‌ குறித்து தெய்வீக நோக்கோடு நாம்‌ 
பார்க்க விரும்புகிறார்‌. 


தாவீதை கவனியுங்கள்‌. தேவனுடைய மக்களுக்கு சந்தோஷத்‌ 
தைக்‌ கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்‌. இதுவே அவன்‌ அரசியல்‌ 
வெற்றிக்குக்‌ காரணம்‌ என விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. 


தேசம்‌ முழுவதும்‌ ஆராதனை செய்வதற்கு தாவீது செய்த மகத்தான 
காரியங்கள்‌ பற்றி நாளாகமங்கள்‌ நமக்குக்‌ காட்டுகின்றன. 1 நாளாகமம்‌ 
15 மற்றும்‌ 23ஆம்‌ அதிகாரங்களில்‌ தாவீது பாடகர்களையும்‌ பாடல்‌ 
குழுக்களையும்‌ எங்ஙனம்‌ உருவாக்கி ஒழுங்குபடுத்தினான்‌ என்பதை 
அழகான வசனங்கள்‌ நமக்கு எடுத்துக்‌ காட்டுகின்றன. ஒரு பெரிய 
இசைக்குழுவையும்‌ எற்படுத்தினான்‌. ஆராதனைக்காக தாவீது எடுத்துக்‌ 
கொண்ட முயற்சியும்‌ அதில்‌ அவன்‌ ஆற்றிய பங்கும்‌ குறித்து சாமுவே 
லின்‌ புத்தகங்களில்‌ சொல்லப்படாவிடிலும்‌ நாளாகமப்‌ புத்தகத்தில்‌ 
அவை அழுத்தமாகக்‌ கூறப்பட்டுள்ளன. ஏனென்றால்‌ தமது பார்வை 
யில்‌ நமது ஆராதனைக்கு என்ன இடம்‌ என்பதைக்‌ காட்ட தேவன்‌ 
விரும்புகிறார்‌. 

மேலும்‌ தாவீது ஏன்‌ தேவனுடைய வீட்டைக்‌ கட்ட அனு 


மதிக்கப்படவில்லை என்பதற்கான விளக்கம்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 


22 


தரப்பட்டுள்ளது. அவன்‌ ஒரு யுத்த வீரனாய்‌ திரளான இரத்தத்தைச்‌ 
சிந்தினான்‌ என்று காரணம்‌ காட்டப்பட்டுள்ளது (1 நாளாகமம்‌ 22:8-9). 
நாளாகமம்‌ தான்‌ நல்ல ராஜாவாகிய யோசபாத்‌, பொல்லாத ஆகாப்‌ 
ராஜாவோடு கூடிக்‌ கொண்டான்‌ என்பதற்கான காரணத்தைத்‌ தருகிறது. 
அவர்களிருவருடைய பிள்ளைகளின்‌ திருமணத்தால்‌, இருவருக்குமே 
ஒரே பேரப்பிள்ளைகள்‌ இருந்தார்கள்‌ (11 நாளாகமம்‌ 18:1). 


எழுப்புதலுக்காக ஒரு ஜெபம்‌ 

நாளாகமப்‌ புத்தகங்களில்‌ மிக முக்கியமான வசனங்களில்‌ ஒன்று 
11 நாளாகமம்‌ 7:14; “ என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட என்‌ ஜனங்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தி, ஜெபம்‌ பண்ணி, என்‌ முகத்தைத்‌ தேடி, தங்கள்‌ பொல்லாத 
வழிகளை விட்டுத்‌ திரும்பினால்‌, அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற 
நான்‌ கேட்டு, அவர்கள்‌ பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ தேசத்துக்கு 
க்ஷேமத்தைக்‌ கொடுப்பேன்‌.” 


இங்கே தேவாலயத்திலிருந்து அரண்மனைக்கும்‌ மக்களின்‌ பக்தி 
வாழ்க்கையிலிருந்து அரசியல்‌ வாழ்க்கைக்கும்‌ ஒரு செய்தி கொடுக்கப்‌ 
படுவதை, தேவன்‌ தம்‌ மக்களுக்கு அருளும்‌ ஒரு உடன்படிக்கையைக்‌ 
காண்கிறோம்‌. தேவன்‌, ““நான்‌ மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறேன்‌; 
சுகமாக்க ஆயத்தமாயிருக்கிறேன்‌. ஆனால்‌ நான்‌ மன்னித்து, சுகமாக்கு 
முன்‌, என்‌ மக்கள்‌ நடக்க வேண்டிய நீதியின்‌ பாதைகள்‌ உண்டு” என்று 
கூறுகிறார்‌. நாமெல்லாருமே - முதலில்‌ தனித்‌ தனியாக, பின்னர்‌ 
தேசமாக இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டிய வசனம்‌ இது என 
நான்‌ எண்ணுகிறேன்‌. 

இந்தக்‌ குறிப்பிட்ட காலத்து எபிரெய வரலாறு நாளாகமங்களில்‌ 
மறுபடியும்‌ மறுபடியும்‌ சொல்லப்படுவதையும்‌, அவற்றின்‌ சிறப்பு 
அம்சங்களையும்‌ நாம்‌ அறிந்து கொள்வதற்கு உதவுவது இது தான்‌. 
தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய வழிகள்‌ அல்ல; அவருடைய 
நினைவுகள்‌ நம்முடைய நினைவுகள்‌ அல்ல. தேவன்‌ காரியங்களை 
சிந்தித்து செயல்படுவதற்கும்‌, நாம்‌ காரியங்களை சிந்தித்து செயல்‌ 
படுவதற்கும்‌ அதிக வித்தியாசம்‌ உள்ளது, பூமியைப்‌ பார்க்கிலும்‌ 
வானங்கள்‌ உயர்நதிருக்கிறதுபோல அவ்வளவு வித்தியாசம்‌ (ஏசாயா 
55:8-9 ஐப்‌ பார்க்கவும்‌). தெய்வீகப்‌ பார்வை உனக்கு வேண்டுமெனில்‌ 
உன்னுடைய சிந்தனையும்‌ செயலும்‌ தேவனது சிந்தனைக்கும்‌ 


23 


செயலுக்கும்‌ ஒத்திருக்க வேண்டுமெனில்‌, நாளாகமப்‌ புத்தகங்களைப்‌ 
படியுங்கள்‌. அளவுகள்‌ மற்றும்‌ தொலைநோக்கு பற்றி ஒரு மகத்தான 
செய்தியைக்‌ கண்டு பிடிப்பீர்கள்‌. 

நாளாகமப்‌ புத்தகங்களுக்கு “விடுபட்ட காரியங்கள்‌” என்ற 
தலைப்பு மிக நல்ல தலைப்பு. தாவீது, சாலொமோன்‌ என்போரின்‌ 
பாவங்கள்‌ நாளாகமங்களில்‌ சொல்லப்படாமல்‌ விடுபட்டுப்போனது 
போல, நம்முடைய பாவங்களும்‌ கூட விடுபட்டுப்‌ போகக்‌ கூடும்‌ 
என்பது ஓர்‌ நற்செய்தி. தேவன்‌ வட இராஜ்யத்தை ஒதுக்கி 
வைத்துவிட்டார்‌ என்பதும்‌ ஒரு பயங்கரமான சவால்‌ தரும்‌ செய்தி. வட 
இராஜ்யத்தின்‌ பிரஜைகள்‌(குடிமக்கள்‌) தேவனுடைய நோக்கங்களின்‌ 
படி அழைக்கப்படாததால்‌, தேவன்‌ அவர்களைப்‌ பற்றி ஒருபோதும்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. நாம்‌ தேவனுடைய சித்தத்திற்கும்‌ 
அவருடைய வழிகளுக்கும்‌ ஏற்றபடி, நமது சிந்தைகளையும்‌ வாழ்க்கை 
யையும்‌ ஒருபோதும்‌ அமைத்துக்‌ கொள்ளவேயில்லை என்றால்‌ இன்று 
நாம்‌ பூமியில்‌ இருப்பதை தேவன்‌ கவனியாமல்‌ விட்டு விடுவதோடு, 
நித்தியத்திலும்‌ நம்மை அசட்டை செய்து விடுவார்‌ என்பது நம்மைத்‌ 
தெளிவு நிலைக்குக்‌ கொண்டு வரக்கூடிய எண்ணமாகும்‌. 

நாளாகமப்‌ புத்தகங்களை, சாமுவேல்‌ மற்றும்‌ இராஜாக்களின்‌ 
புத்தகங்களோடு நீங்கள்‌ ஒப்பிடுமுபேகாது தேவனுடைய கண்‌ 
ணோட்டம்‌ மற்றும்‌ மனித கண்ணோட்டம்‌ இரண்டையும்‌ இப்புத்தகங்‌ 
களில்‌ கூறப்பட்ட காலத்து வராற்றையும்‌ நீங்கள்‌ வாழும்‌ இந்தக்‌ காலத்து 
வரலாற்றையும்‌ உங்கள்‌ தனிப்பட்ட சமுதாய வரலாற்றையும்‌ கூட 
இவ்விரு கண்ணோட்டங்களிலும்‌ காண வேண்டும்‌. 


அத்தியாயம்‌ 4 
பழைய ஏற்பாட்டில்‌ சுவிசேஷங்களில்‌ காணப்படும்‌ 
கருத்துகள்‌ 


சிறையிருப்புக்குப்‌ பின்னுள்ள வரலாற்றுப்‌ புத்தகங்களாகிய 
எஸ்றா, நெகேமியா, எஸ்தர்‌ ஆகிய புத்தகங்களில்‌, எஸ்றா, நெகேமியா 


24 


புத்தகங்களை ஆய்வு செய்ய இவ்வத்தியாயத்தில்‌ துவங்குவோம்‌. 
எபிரெய வரலாற்றில்‌, பாபிலோனிய சிறையிருப்பு பிரிக்கும்‌ கோடா 
கவும்‌ திருப்பு முனையாகவும்‌ அமைந்தது. இனிவரும்‌ நாட்களில்‌ 
தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றிப்‌ படிக்கும்போது, அவர்கள்‌ சிறையிருப்புக்கு 
முன்னுள்ளவர்கள்‌, சிறையிருப்பிலுள்ளவர்கள்‌ அல்லது சிறையிருப்புக்‌ 
குப்‌ பின்னுள்ள தீர்க்கதரிசிகள்‌ எனப்‌ பிரிக்கப்பட்டிருப்பதைக்‌ காண 
லாம்‌. சிறையிருப்பு முடிவுற்ற பின்‌, சிறையிருப்புக்குப்‌ பின்னுள்ள 
தீர்க்கதரிசிகள்‌ எழுதி, பிரசங்கித்து, வாழ்ந்து, மரித்த காலகட்டத்து 
வரலாற்றை, எஸ்றா, நெகேமியா மற்றும்‌ எஸ்தர்‌ ஆகிய புத்தகங்கள்‌ 
கூறுகின்றன. 
பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருதல்‌ 

எஸ்றா, நெகேமியா மற்றும்‌ எஸ்தர்‌ ஆகிய புத்தகங்களில்‌ பாபி 
லோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தது மூன்று விதங்களில்‌ 
நிகழ்ந்தது என அறிகிறோம்‌. கோரேஸ்‌ ராஜா அனுமதித்ததால்‌ முதல்‌ 
முறையாக மக்கள்‌ திரும்பி வந்தார்கள்‌. செருபாபேலும்‌ பிரதான 
ஆசாரியனாகிய யெசுவாவும்‌ கி.மு. 537ல்‌ நாட்டுக்குத்‌ திரும்பும்‌ 
அப்பயணத்தில்‌ தலைமை தாங்கினார்கள்‌. தேவாலயத்தைத்‌ திரும்பக்‌ 
கட்டும்‌ ஒரே நோக்கத்திற்காகவே அந்த முதல்‌ திரும்பு பயணம்‌ 
அமைந்தது. வேலை துவங்கியதுமே, எதிர்ப்பும்‌, உபத்திரவமும்‌ மக்கள்‌ 
மனதைக்‌ கலைத்தன. ஆகவே கட்டுமானப்‌ பணியை நிறுத்தி 
விட்டார்கள்‌. ஆகாய்‌ மற்றும்‌ சகரியா தீர்க்கதரிசிகள்‌ மக்கள்‌ ஆரம்பித்த 
கட்டுமானப்‌ பணியை முடிக்குமாறு ஆர்வமூட்டினார்கள்‌. இந்த இரு 
தீர்க்கதிரிசிகளின்‌ ஊழியங்களினாலேயே வேலை மறுபடியும்‌ துவங்கப்‌ 
பட்டு, கிமு 516ல்‌ முதல்‌ முதல்‌ வேலை ஆரம்பித்து இருபத்தோரு 
ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ தேவாலயத்தைப்‌ புதுப்பிக்கும்‌ பணி நிறைவு 
பெற்றது. 

கி.மு.458ல்‌ எஸ்றாவின்‌ தலைமையின்‌ கீழ்‌, இரண்டாவதாக 
திரும்பும்‌ பயணம்‌ நடந்தது. அசாதாரணமான இந்த ஆசாரியனும்‌ 
வேதபாரகனுமான எஸ்றா வேதத்தைப்‌ போதிக்கும்‌ சிறந்த ஆசிரியர்‌. 
இவர்‌ புதுப்பிக்கப்பட்ட தேவாலயத்தில்‌ சிறப்பான ஊழியத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌. முதல்‌ திருப்பு பயணத்திற்கு எழுபத்தொன்பது 


25 


ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, தேவாலயம்‌ புதுப்பிக்கப்பட்ட வேலை 
முடிந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ இது நடந்தது. 

எஸ்றா திரும்பி வந்து பதிமூன்று ஆண்டுகள்‌ கழிந்ததன்‌ பின்‌ 
நெகேமியா மூன்றாவது திரும்பும்‌ பயணத்தை தலைமை தாங்கி நடத்தி 
வந்தார்‌. அவர்‌ எருசலேம்‌ பட்டணத்து மதில்‌ சுவரைத்‌ திரும்ப எடுத்துக்‌ 
கட்டவேண்டுமென்ற நோக்கத்துடன்‌ வந்தார்‌. மதில்‌ சுவரைத்‌ திரும்ப 
எடுப்பித்துக்‌ கட்டும்‌ வேலையில்‌ நெகேமியாவோடு மல்கியாவும்‌ 
சேர்ந்து ஈடுபட்டார்‌. 
எஸ்றா, நெகேமியா புத்தகங்களின்‌ ஒத்த கருத்துக்கள்‌ 

எஸ்றா, நெகேமியா புத்தகங்கள்‌ பழைய ஏற்பாட்டின்‌ கருத்துச்‌ 
சுருக்கமான சுவிசேஷங்கள்‌ என்றழைக்கப்படுகின்றன, ஏனென்றால்‌ 
இரு புத்தகங்களிலும்‌ ஒரே காரியங்கள்‌ தாம்‌ உள்ளடங்கியுள்ளன. சில 
ஒற்றுமைகளை இங்கு காண்போம்‌. 


உ. இரு புத்தகங்களிலும்‌ காணப்படும்‌ எபிரெய மொழி ஒரே மாதிரி 
இருப்பதால்‌, இரண்டையும்‌ எஸ்றாவே எழுதியிருக்கக்‌ கூடும்‌. 


உ. இரு புத்தகங்களிலும்‌, எபிரெய வரலாற்றிலுள்ள ஒரே சம்பவம்‌ 
தான்‌ மையக்‌ கருத்தாயுள்ளது: அதாவது, பாபிலோனிய சிறை 
யிருப்பிலிருந்து திரும்பி வருதல்‌. தேவன்‌ செய்த கிரியை தான்‌ 
இரு புத்தகங்களின்‌ மையக்‌ கருத்தாயுள்ளது: எருசலேமில்‌ தேவா 
லயத்தைப்‌ புதுப்பிக்கும்‌ பணி. அப்போது இருவரும்‌ வாழ்ந்து 
வந்தனர்‌. 

உ. மனிதனது வேலை தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட வேண்டு 
மெனில்‌, பின்பற்றப்பட வேண்டிய மாதிரிகளும்‌ கொள்கைகளும்‌ 
இரண்டு புத்தகங்களிலும்‌ வற்புறுத்தப்படுகின்றன. 

உ. இரு புத்தகங்களும்‌ தலைமைத்துவத்துக்கான மகத்தான மாதிரி 
களைத்‌ தருகின்றன. தலைமைத்துவத்தின்‌ பண்பும்‌ வரங்களும்‌ 
இருவரிலும்‌ வேறுபட்டிருந்தாலும்‌ அவர்கள்‌ இருவருமே 
மாபெரும்‌ தலைவர்கள்‌. எஸ்றா ஆசாரியனும்‌ வேதபாரகனுமாய்‌ 
தேவனுடைய வார்த்தையைப்‌ போதித்தார்‌. எஸ்றாவின்‌ பணி 
மக்களைச்‌ சந்தித்து ஆவன செய்வது. நெகேமியா ஒரு சாதாரண 


26 


ஆளாயிருந்தாலும்‌ நடைமுறைப்‌ பயன்பாடுள்ள கட்டிடம்‌ 
கட்டுபவனாய்‌ இருந்தான்‌. 

உ. இருவரும்‌ அபிஷேகம்‌ பெற்ற எழுப்புதல்களை நின்று நடத்தினார்‌ 
கள்‌. அது தேவனுடைய கிரியை தான்‌. 

உ இரு புத்தகங்களின்‌ வரைபடமும்‌ ஒரே மாதிரி இருக்கிறது. ஆரம்ப 
அதிகாரங்களில்‌ செய்யப்பட வேண்டிய வேலையைக்‌ காண்‌ 
கிறோம்‌. அதன்பின்‌ எவ்வாறு மக்கள்‌ தேவனை விட்டுப்‌ பின்‌ 
வாங்கினார்கள்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. எஸ்றா 9ம்‌ 
அதிகாரம்‌ நெகேமியா 9ம்‌ அதிகாரம்‌ இரண்டிலும்‌ இரு தலைவர்‌ 
களும்‌ மக்களின்‌ நடத்தைக்காக பாவ அறிக்கை, துயரம்‌ மன 
ஸ்தாபம்‌ சேர்ந்த ஜெபத்தோடு துக்கிக்கிறதைக்‌ காண்கிறோம்‌. 

உ. இரு புத்தகங்களிலும்‌ மற்ற சமயத்தைச்‌ சார்ந்த அரசர்கள்‌ தேவனு 
டைய வேலையைச்‌ செய்ய அவருடைய மக்களை அனுமதிப்ப 
தையும்‌ அவர்கள்‌ மேல்‌ பரிவு காட்டி உதவிசெய்வதையும்‌ காண்‌ 
கிறோம்‌. 


உ. இரு புத்தகங்களும்‌ உற்சாகமூட்டும்‌ தொனியோடு ஆவிக்குரிய 
முன்னேற்றத்தைக்‌ காட்டி முடிவடைகின்றன. 


எஸ்றா புத்தகத்திலிருந்து சிறப்பாக கற்றுக்‌ கொள்வது 
எஸ்றா, நெகேமியா புத்தகங்கள்‌ ஒன்று போலிருந்தாலும்‌ ஒவ்‌ 
வொன்றுக்கும்‌ தனித்தன்மைகளும்‌ உள்ளன. 


எஸ்றாவைக்‌ குறித்து அதிகம்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. எஸ்றா 
வை, மோசே, சாமுவேல்‌ மற்றும்‌ தாவீது போன்ற மாபெரும்‌ மனிதர்‌ 
களோடு சேர்த்துப்‌ பேச வேண்டும்‌. அவனுடைய முழு ஊழியமும்‌ 
மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையில்‌ ஆர்வம்‌ தரும்‌ எழுப்புதலைக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்பதே. 

எஸ்றா 7:10ல்‌ “கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்‌, அதின்படி 
செய்யவும்‌, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும்‌, நீதிநியாயங்களையும்‌ 
உபதேசிக்கவும்‌, எஸ்றா தன்‌ இருதயத்தைப்‌ பக்குவப்படுத்தியிருந்‌ 
தான்‌. '” இந்த வசனம்‌ அவன்‌ வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக 


வரைபட மிட்டுக்‌ காட்டுகிறது. எஸ்றாவின்‌ வாழ்ககையின்‌ முதல்‌ பகுதி, 


27 


அடுத்த இரு பகுதிகளுக்கான ஆயுத்தமாயிருந்தது. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கற்றுக்‌ கொள்ளவும்‌, அறிந்து கொள்ளவும்‌ தன்‌ முழு 
இருதயத்தைச்‌ செலுத்தி கருத்தோடு அதை ஆழ்ந்து படித்தான்‌. 
அவனது வாழ்க்கையின்‌ இரண்டாவது பகுதியில்‌ தேவனுடைய 
வார்த்தை சொல்லுவதை பயிற்சி பண்ணி, அதை அப்படியே வாழ்ந்து 
காட்டுவதில்‌ முழு கவனத்தையும்‌ செலுத்தினான்‌. தனது வாழ்க்கையின்‌ 
மூன்றாவது பகுதியில்‌ எஸ்றா தேவனுடைய வழிகளில்‌ சீஷர்களாக்கு 
வதற்கும்‌ தன்னை முழுவதுமாய்‌ அர்ப்பணித்தான்‌. 

உங்கள்‌ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்‌ என்பதை அது 
அழகாகக்‌ கூறுகிறது. பிரச்சினைகளுள்‌ ஒன்று என்னவென்றால்‌, 
ஆயத்தம்‌ செய்து போதிப்பவர்கள்‌ உண்டு. அவர்கள்‌ வெறும்‌ எழுத்தைத்‌ 
தான்‌ போதிக்க முடியும்‌. தங்கள்‌ அநுபவம்‌ என்னும்‌ அணையிலிருந்து 
எடுத்துப்‌ போதிக்க முடியாது. தன்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ பகுதியில்‌ 
கற்றுக்‌ கொண்டதை, இரண்டாவது பகுதியில்‌ வாழ்ந்து பழக்கப்‌ 
பட்டவன்‌ தான்‌, சிறந்த ஆசிரியனாயிருக்க முடியும்‌. அநுபவம்‌ பெற்ற 
பின்‌ வாழ்க்கையின்‌ கடைசிப்‌ பகுதியான மூன்றாம்‌ பகுதியில்‌ நன்மை 
பயக்கும்‌ விதத்தில்‌ போதிக்க முடியும்‌. 

தேவனுடைய ஊழியத்திற்கு எஸ்றா ஆற்றிய பங்கைப்‌ பார்க்கும்‌ 
போது அவனை ஏன்‌ தாவீது, சாமுவேல்‌, மோசேயோடு சேர்க்க 
வேண்டும்‌ என்பது விளங்கும்‌. நாளாகமங்கள்‌, எஸ்றா புத்தகங்களோடு 
நெகேமியா புத்தகத்தையும்‌ எஸ்றா எழுதினான்‌ என்றும்‌, அதோடு கூட 
வேதத்தின்‌ மிக நீண்ட அதிகாரமாகிய 119ம்‌ சங்கீதத்தின்‌ 176 வசனங்‌ 
களையும்‌ அவனே எழுதினான்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. அந்த ஒரு 
சங்கீதம்‌ வேதத்தின்‌ அநேக புத்தகங்களை விட நீளமாயுள்ளது. அந்த 
176 வசனங்களுள்‌ இரண்டைத்‌ தவிர, அனைத்து வசனங்களும்‌ 
வேதவாக்கியங்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை 
யைக்‌ குறித்து எஸ்றா எத்தனை கருத்துடையவனாயிருந்தான்‌ என அது 
காட்டுகிறது. 

அறிஞர்கள்‌ பாரம்பரியமாக நம்புவது என்னவெனில்‌ எஸ்றா 
சிறையிருப்பில்‌ இருந்தபோது தேவாலயத்தில்‌ ஆசாரியப்‌ பணி செய்ய 
முடியாததால்‌ இன்று ஜெபஆலயம்‌ (8470820200) ஒன்றைத்‌ தோற்று 


28 


வித்தானாம்‌. இது இன்றைய ஓய்வுநாள்‌ பள்ளி போன்றது. மேலும்‌, 
இப்பொழுது இருக்கிறபடி பழைய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்களை ஒழுங்கு 
படுத்தி வரிசைக்‌ கிரமப்படுத்தவதில்‌ எஸ்றா தலையாய பங்காற்றினான்‌ 
என அறிஞர்கள்‌ நம்புகிறார்கள்‌. இப்பணிகளோடுகூட பாபிலோனியச்‌ 
சிறையிருப்பிலிருந்து மக்களைத்‌ தலைமை தாங்கிக்‌ கூட்டிவந்தான்‌. 
அவன்‌ வருமுன்னரே கட்டி முடிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில்‌ திறமை 
யாகப்‌ போதிக்கும்‌ ஊழியத்தை ஏற்படுத்தினவன்‌ எஸ்றா தான்‌. 
அவனோடு கூட தேவனுடைய வார்த்தையைப்‌ போதிக்கும்‌ ஆசாரியர்‌ 
கள்‌ மற்றும்‌ வேதபாரகர்களின்‌ குழுவைக்‌ கூட்டி வந்தான்‌. 
ஒரு தேவ ஊழியத்திற்கான மாதிரிகளும்‌ கொள்கைகளும்‌ 

தேவனுடைய ஊழியம்‌ பற்றிய பாடங்களையும்‌ எஸ்றாவின்‌ 
புத்தகம்‌ நமக்குத்‌ தருகிறது - தேவ ஊழியத்தில்‌ கைக்கொள்ளப்பட 
வேண்டிய கொள்கைகளே அதற்கான மாதிரிகளாகவும்‌ இருக்கின்றன. 
தேவனே அந்த ஊழியத்தை நடத்தும்‌ ஒரே நபராவார்‌ (ரோமர்‌ 11:36 ஐ 
ஒப்பிட்டு பார்க்கவும்‌). தேவனே அந்த வேலையின்‌ மூலகர்த்தா, அந்த 
ஊழியத்தைத்‌ தாங்கும்‌ வல்லமை, அவர்‌ மகிமையே அந்த ஊழியத்தின்‌ 
நோக்கம்‌. இந்த முறையில்‌ தான்‌ எஸ்றா தன்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ சில 
வசனங்களை ஆதாரமாகக்‌ கொண்டு, தன்‌ வாழ்க்கை பணியில்‌ 
முன்னுரிமைகளை (1௦1468) ஒழுங்குபடுத்தினான்‌ என நம்புகிறேன்‌. 

எஸ்றாவிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ இரண்டாவது கொள்கை 
இது தான்‌: தேவன்‌ ஒருவரே காரண கர்த்தாவாக இருந்து, தம்முடைய 
வேலையை மக்கள்‌ மூலம்‌ செய்து முடிக்க விரும்பினாரானால்‌, தமக்‌ 
காகச்‌ செயலாற்றும்‌ அம்மனிதர்களுக்குத்‌ தெளிவான வழிநடத்து 
தலைத்‌ தருவார்‌. 

மூன்றாவது : தேவன்‌ ஒருவரே காரணகர்த்தராக இருந்து 
தெளிவான வழி நடத்துதலைத்‌ தருகிறவர்‌, தமது வேலை செய்து 
முடிப்பதற்குத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ தந்தருளுவார்‌. 
வேதத்தில்‌ அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான 
கொள்கை இது. மத்தேயு 6:33ல்‌ இயேசுவானவர்‌ தம்‌ சீஷர்களிடம்‌, 
“முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ 
தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளைல்லாம்‌ உங்களுக்குக்‌ கூடக்‌ 


29 


கொடுக்கப்படும்‌,” எனக்‌ கூறினார்‌. நாம்‌ எதைச்‌ செய்யவேண்டுமென 
தேவன்‌ விரும்புகிறார்‌ என்பதை நாம்‌ தெரிந்து கொள்ளும்போது, 
அவருடைய பார்வையில்‌ எது சரியோ அதை நாம்‌ செய்யும்போது, அவர்‌ 
வேலையைச்‌ செய்துமுடிக்கத்‌ தேவையான அனைத்தையும்‌ தருவார்‌. 


நாலாவது கொள்கை இது: தேவன்‌ தமது வேலை நிறைவேற்றி 
முடிக்கப்பட, ஏதோ, தேவையானதை மட்டும்‌ தருவதில்லை. ஆனால்‌, 
“நாம்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ 
அதிகமாகத்‌ '”(எபேசியர்‌ 3:20) தந்தருளுவார்‌. எஸ்றாவின்‌ ஊழியத்தில்‌, 
நாட்டுக்குத்‌ திரும்பி வந்தவர்கள்‌ வேலையைச்‌ செய்து முடிக்கத்‌ 
தேவையானதை மட்டும்‌ வைத்திருக்கவில்லை. ஆலயத்தைத்‌ திரும்பக்‌ 
கட்டுவதற்கு தேவைப்பட்டதை விட அதிகமாகவே வைத்திருந்தார்கள்‌. 


ஐந்தாவது : நீங்கள்‌ தேவனுடைய வேலையைச்‌ செய்யும்போது, 
சாத்தான்‌, நலமாகத்‌ தோன்றும்‌ ஒன்றைக்‌ கொண்டு தேவன்‌ நமக்கு 
அளிக்கும்‌ மிகச்‌ சிறந்ததை எதிர்ப்பான்‌. “ஏதோ ஒன்றைச்‌ செய்‌ ஆனால்‌ 
தேவன்‌ உன்‌ வாழ்க்கைக்கு வைத்திருக்கும்‌ மிகச்‌ சிறந்த திட்டத்தை 
நிறைவேற்ற முயலாதே,'” என நம்‌ சத்துரு நம்‌ காதில்‌ ஓதி நாம்‌ 
தேவனுக்கெனச்‌ சிறப்பான வேலை செய்யாதபடி நம்மைத்‌ திசை 
திரும்ப முயல்வான்‌. 


அடுத்த அத்தியாயத்தில்‌ இன்னும்‌ தெளிவாக இந்த ஐந்தாவது 


கொள்கையையும்‌ மற்றும்‌ சிலவற்றையும்‌ பார்ப்போம்‌. 


அத்தியாயம்‌ 5 


தேவனுடைய வேலையை எதிர்க்கும்‌ சக்திகள்‌ 


எஸ்றா புத்தகத்தில்‌ நாம்‌ பார்த்த ஐந்தாவது கொள்கை இது : நாம்‌ 
தேவனுடைய வேலையைச்‌ செய்யப்‌ புறப்படும்‌ போது, இவ்வுலகி 
லுள்ள பொல்லாத சக்தி ஒன்று நம்மை எதிர்க்கும்‌. எஸ்றாவும்‌ திரும்பி 
வந்த யூதர்களும்‌ எதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பதைப்‌ 
புரிந்து கொள்ள, சாத்தானுடைய தந்திரங்களை நாம்‌ இன்னும்‌ ஆழமாகப்‌ 
படிக்க வேண்டியிருக்கிறது. 


நாம்‌ சாத்தானின்‌ தந்திரங்களை விளங்கிக்‌ கொள்ள வேண்டு 
மென்று அப்போஸ்தலனாகிய பவுல்‌ (2 கொரி 2:11; 10:3-5; 11:13-15) 
நமக்கு புத்தி சொல்லுகிறார்‌. சாத்தான்‌ வஞ்சகமுள்ளவன்‌ ஏமாற்று 
கிறவன்‌. நடிக்கவும்‌, ஏமாற்றவும்‌ அவனுக்குப்‌ பிரியம்‌. மிகச்‌ சிறந்தது 
எனப்படுவதற்கு மகா பெரிய எதிரி 'நல்லது' எனப்படுவது தான்‌. தேவன்‌ 
உன்‌ மூலமாய்‌ கிரியை செய்யும்போது, தேவனுடைய சிறப்பானதை நீ 
அநுபவிப்பாய்‌. சாத்தான்‌ மிகவும்‌ புத்திசாலி. ஆகையால்‌ அவன்‌ தேவ 
ஊழியத்தை விட்டுவிட்டு உன்னை வங்கியைக்‌ கொள்ளையடிக்கச்‌ 
சொல்ல மாட்டான்‌. ஏனெனில்‌ அதைச்‌ செய்யும்படி நீ சம்மதிக்க 
மாட்டாய்‌, உன்னை வெற்றிகரமாக திசை திருப்ப முடியாது. அதனால்‌ 
அவன்‌ நல்லதாயிருக்கிற ஏதோ ஒன்றைச்‌ செய்யும்படி உன்னைச்‌ 
சோதிப்பான்‌. நீ ஒரு மருத்துவ மிஷனெரியாக வேண்டுமென்பது 
தேவன்‌ உனக்கு வைத்திருக்கும்‌ மிகச்‌ சிறந்த காரியமென்றால்‌ உன்‌ 
ஊரில்‌ நீ அதிகப்‌ பணமும்‌ மரியாதையும்‌ சம்பாதிக்கக்கூடிய 
உன்னுடைய ஒரு நல்ல மருத்துவராக இருக்கும்படி சாத்தான்‌ உன்னை 
சோதிப்பான்‌. அது ஒரு நல்ல இலக்காக இருக்கலாம்‌. ஆனால்‌ நீ 
மருத்துவ மிஷனெரி ஆக வேண்டுமென்று தேவன்‌ விரும்புவாராயின்‌ 
அது தேவனுடைய விருப்பத்தை விட மட்டமானது தான்‌. நல்ல காரியம்‌ 
சிறந்த காரியத்திற்கு சத்துருவாகிறது. 

ஆறாவது கொள்கையாக எஸ்றா புத்தகம்‌ தருவது முந்தையதோடு 
நெருங்கிய தொடர்புடையது: தேவனுடைய வேலையைச்‌ செய்ய 
முயலும்‌ எல்லா வேளைகளிலும்‌ எதிர்ப்பு வருவதை நீ எதிர்‌ பார்க்கலாம்‌. 
சில சமயங்களில்‌ தேவ பணி செய்ய மக்கள்‌ ஆரம்பிக்கும்போது, 
எதிர்ப்பைக்‌ கண்டதுமே தேவனுடைய வழி நடத்துதலை அல்லது 
அவர்‌ சித்தத்தை அவர்கள்‌ விளங்கிக்‌ கொண்டதை சந்தேகிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வேலையைச்‌ செய்தால்‌ எதிர்ப்பே இருக்காது எனத்‌ 
தவறாக விசுவாசிக்கிறார்கள்‌. அது உண்மையே அல்ல! தேவன்‌ மனிதர்‌ 
மூலமாகக்‌ கிரியை செய்கிறார்‌. அதுபோலத்‌ தான்‌ சாத்தானும்‌. இயேசு 
கிறிஸ்து செய்யும்‌ ஒவ்வொன்றையும்‌ சாத்தான்‌ எதிர்த்து நிற்பதால்‌, 
கிறிஸ்து நம்‌ மூலமாய்‌ கிரியை செய்யும்‌ போது நாம்‌ எதிர்ப்பை 


எதிர்பார்க்க வேண்டும்‌. சில வேளைகளில்‌ உங்களை எதிர்ப்பவர்கள்‌ 


31 


சாத்தானின்‌ தூதர்களாயிருப்பதை அறியாமலிருக்கிறார்கள்‌ (மாற்கு 
8:27-33 பார்க்கவும்‌). 


எதிர்ப்பு இரு திசைகளிலிருந்து வரும்‌ என்று எஸ்றாவின்‌ புத்தகம்‌ 
நமக்குச்‌ சொல்லுகிறது. முதலாவது வெளியிலிருந்து வரும்‌ எதிர்ப்பு. 
நாம்‌ தேவனுடைய வேலை செய்யப்‌ புறப்படும்போது, நம்‌ நலம்‌ 
விரும்பாத மக்கள்‌ இவ்வுலகில்‌ இருக்கத்தான்‌ செய்வார்கள்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, ஆலயத்தைத்‌ திரும்பக்‌ கட்டுவதற்காக, நாடு கடத்தப்‌ 
பட்டவர்கள்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்தபோது, அங்கே ஏற்கனவே 
வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள்‌, அவர்களை கேவலமாகப்‌ பேசி, 
பயப்படச்‌ செய்ய முயன்றார்கள்‌. பொய்கள்‌ நிரம்பிய செய்தியை 
அர்தசஷ்டா ராஜாவுக்கு அனுப்பினார்கள்‌. கட்டுமானப்‌ பணியை 
நிறுத்தும்படி தேவனுடைய மக்கள்‌ கட்டாயப்படுத்தப்பட்டார்கள்‌ 
(எஸ்றா 4). அவர்கள்‌ ஒரு கையினாலே வேலை செய்து மறு 
கையினாலே ஆயுதம்‌ பிடித்திருந்தார்கள்‌ (நெகேமியா 4:17) என 
நெகேமியாவின்‌ புத்தகம்‌ கூறுகிறது. ஒரு விதத்தில்‌, சுலபம்‌ - 
ஏனென்றால்‌ நாம்‌ அதை எதிர்க்கத்தக்கதாக அதைப்‌ பார்க்க முடிகிறது. 

இரண்டாவது விதமான எதிர்ப்பு, உள்ளேயிருந்து வருகிறது. 
ஆலயத்தைத்‌ திரும்பக்‌ கட்டியெழுப்ப நாடுகடத்தப்பட்டவர்கள்‌ 
திரும்பி வந்த போது, எருசலேமிலும்‌ யூதேயாவிலுமிருந்த புறமதஸ்தர்‌ 
செருபாபேலிடத்துக்கும்‌ யெசுவாவிடத்துக்கும்‌ வந்து, ““உங்களோடே 
கூட நாங்களும்‌ கட்டுவோம்‌; உங்களைப்‌ போல நாங்களும்‌ உங்கள்‌ 
தேவனை நாடுவோம்‌; இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய எசரத்தோன்‌ நாட்கள்‌ முதற்கொண்டு 
அவருக்கு நாங்களும்‌ பலியிட்டு வருகிறோம்‌,” என்று சொன்னார்கள்‌ 
(எஸ்றா 4:2). அதற்குச்‌ செருபாபேலும்‌ யெசுவாவும்‌, “எங்கள்‌ 
தேவனுக்கு ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு உங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌ 
சம்பந்தமில்லை; பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ இராஜா 
எங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடி, நாங்களே கட்டுவோம்‌,” என்றார்கள்‌. 
செருபாபேலும்‌ யெசுவாவும்‌, தேவனுடைய வேலையை தேவனுடைய 
மக்களே செய்ய வேண்டும்‌ என்று தேவனுடைய வேலையைக்‌ குறித்த 
ஒரு கொள்கையை அமுலுக்குக்‌ கொண்டு வந்தார்கள்‌. இன்னொரு 
விதமாக இப்படிச்‌ சொல்லலாம்‌: 


32 


தேவனுடைய திட்டப்படி 

தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற 
தேவனுடைய வல்லமையை 
தேவனுடைய மக்களில்‌ பயன்படுத்துவது 
தேவனுடைய திட்டமாகும்‌. 


அதிகாரபூர்வமான தேவனுடைய வேலை, தேவனுடைய மக்க 
ளால்‌ செய்யப்பட வேண்டும்‌. அவிசுவாசிகளுக்கு அதில்‌ பங்கில்லை. 
விசுவாசிகளும்‌ அவிசுவாசிகளும்‌ சேர்ந்த ஒரு சபையாயிருப்பது, 
சபையின்‌ பலவீனங்களில்‌ ஒன்று என நம்புகிறேன்‌. அநேக சபைகள்‌ 
சமுதாயத்‌ தலைவர்களையும்‌, மதிப்பு, பணமிக்கவர்கள்‌, ஊர்ப்‌ 
பெரியவர்கள்‌ ஆகியோரையும்‌ - (அவர்‌ மெய்‌ கிறிஸ்தவர்களா 
யிருந்தாலும்‌ இல்லா விட்டாலும்‌) சபையில்‌ தலைமை தாங்க 
வேண்டுமென விரும்புகின்றனர்‌. ஆனால்‌ தேவனுடைய வேலை 
தேவனுடைய மக்களால்‌ மட்டுமே செய்யப்படவேண்டும்‌. அது நல்ல 
தொழிலாயிருப்பதினாலோ, சமூகத்திலே அங்கீகரிப்புக்‌ கிடைக்கும்‌ 
என்பதினாலோ யார்‌ வேண்டுமானாலும்‌ அதிலே பங்கு பெற முடியாது. 
அநேக மக்களைச்‌ சந்திக்கும்‌ ஒருவரைக்‌ கற்பனை செய்யுங்கள்‌. 
(உதாரணத்திற்கு அநேக குடும்பங்களையும்‌, பிள்ளைகளையும்‌ 
சந்திக்கத்‌ வேண்டிய ஒரு ஆளைக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. 
(கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஆனால்‌ அநேகக்‌ குடும்பங்களையும்‌ 
பிள்ளைகளையும்‌ சந்திக்கும்‌ பல்‌ மருத்துவர்‌, ஊர்க்‌ கோடியிலிருக்கும்‌ 
பெரிய ஆலயத்தின்‌ சபையிலே ஈடுபட விரும்பலாம்‌. ஏனெனில்‌ அங்கு 
வரும்‌ குடும்பங்களைச்‌ சந்திக்க வாய்ப்புண்டே. உலகிலே செய்யக்‌ 
கூடிய சுலபமான காரியம்‌ அது. ஏனெனில்‌ ஒரு சாதாரண சபை அவரை 
ஏற்றுக்‌ கொள்ள சந்தோஷப்படும்‌. 

ஆனால்‌ தேவனுடைய வேலையைப்‌ பற்றி எஸ்றா கூறும்‌ கோட்‌ 
பாட்டை இது மீறுவதாகும்‌. 

ஏழாவது கொள்கை: தேவனுடைய வேலையின்‌ மூலகாரணராகிய 
தேவன்‌, தெளிவான வழிநடத்துதலைத்‌ தருபவர்‌, தமது வேலைக்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ தருபவர்‌, தமது வேலைக்கு வரும்‌ எந்த 


33 


எதிர்ப்பையும்‌ மேற்கொள்ளுவார்‌. இந்த அழகான கொள்கை, 
எதிர்ப்புக்கு விரோதமாய்‌ உத்தமமாகப்‌ போர்‌ செய்யும்‌ அனைத்து 
ஊழியக்காரர்களையும்‌ உற்சாகப்படுத்தி, அவர்களுக்கு நம்பிக்‌ 
கையைக்‌ கொண்டு வருகிறது. 


எஸ்றா, நெகேமியாவின்‌ நாட்களிலிருந்த அதே தேவன்‌ அன்று 
போலவே இன்றும்‌ தமது வேலைக்கு வரும்‌ எதிர்ப்புகளை மேற்‌ 
கொள்ளக்‌ கூடியவராயிருக்கிறார்‌ (எஸ்றா 6:6-8 பார்க்கவும்‌). யூதர்கள்‌ 
கலகக்காரர்கள்‌ என்று வரலாறே இருக்கிறது. ஆகவே அவர்கள்‌ தங்களு 
டைய ஆலயத்தைக்கட்ட அநுமதிக்கக்கூடாது என்று அர்தசஷ்டா 
இராஜாவுக்கு மனு அனுப்பப்பட்டது (4:11-16). ஆனால்‌, பின்னால்‌ 
வந்த தரியு ராஜா கஜானாவிலுள்ள தஸ்திர அறையைச்‌ சோதித்த போது, 
கோரேஸ்‌ ராஜா ஆலயத்தைக்‌ கட்ட உத்தரவு பிறப்பித்ததோடு, 
கட்டுவதற்கான பொருள்களைக்‌ கொடுக்கவும்‌ ஆணையிட்டது 
உண்மையெனக்‌ கண்டுபிடித்தார்‌. அப்பொழுது தரியு ராஜா எழுதி 
அனுப்பினதாவது: “தேவனுடைய ஆலயத்தின்‌ வேலையை அவர்கள்‌ 
செய்யட்டும்‌, யூதருடைய அதிபதியும்‌, யூதரின்‌ மூப்பரும்‌ தேவனுடைய 
ஆலயத்தை அதின்‌ ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள்‌. தேவனுடைய 
ஆலயத்தை யூதரின்‌ மூப்பர்‌ கட்டும்‌ விஷயத்தில்‌ நீங்கள்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யத்‌ தக்கதாய்‌, நம்மால்‌ உண்டான கட்டளை என்னவென்றால்‌, 
அந்த மனிதருக்குத்‌ தடை உண்டாகாதபடிக்கு ராஜாவின்‌ திரவியத்‌ 
திலே அவர்களுக்குத்‌ தாமதமில்லாமல்‌ செல்லும்‌ செலவு கொடுக்க 
வேண்டும்‌”” (6:7-8). 


தேவன்‌ எதிர்ப்பை மேற்கொண்டார்‌. அவருடைய சித்தமும்‌ 
அவருடைய வேலையும்‌ நடந்தேறியது. 


எட்டாவது கொள்கை: தேவன்‌ தம்முடைய வேலையைத்‌ தம்‌ 
முடைய மக்கள்‌ மூலமாய்‌ செய்வதைக்‌ காணும்போது புற மதஸ்தர்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. தேவன்‌ நம்‌ மூலமாய்‌ வேலை செய்வதை 
மக்கள்‌ பார்க்கும்‌ பொழுது நாம்‌ நமது சொந்த பெலத்தினால்‌ இந்த 
வேலையைச்‌ செய்ய முடியாத மண்பாண்டங்கள்‌ தாம்‌ என்று அவர்கள்‌ 
அறிந்து, இது தேவனுடைய வேலை என்பதை உணர்ந்து கொள்ளத்‌ 
துவங்குவார்கள்‌. அவருடைய மக்கள்‌ செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்‌ 


34 


களையும்‌ நின்று நடத்துபவர்‌ தேவனே, அவரே காரணகர்த்தர்‌, அவர்‌ 
மக்களுக்குப்‌ பின்‌ நிற்கும்‌ சக்தி எனப்‌ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்‌. 

தேவனுடைய வேலையைக்‌ கவனித்துப்‌ பார்க்கும்‌ மக்கள்‌ 
இப்படித்தான்‌ இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. எஸ்றா 6:21-22ல்‌ யூதாவுக்குக்‌ 
குடிபெயர்ந்த பூலோக ஜாதி மக்களும்‌ தங்கள்‌ அசுத்தத்தை (பழக்க 
வழக்கங்கள்‌) விட்டு யூதர்கள்‌ பஸ்காவைப்‌ புசித்த போது, தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ள யூதரோடே சேர்ந்து கொண்டார்கள்‌. 
அவிசுவாசிகள்‌ மறுபடியும்‌ பிறக்காமல்‌ தேவனுடைய வேலையில்‌ 
ஈடுபட விரும்புவதை விட இது வித்தியாசமானது. புறமதஸ்தர்‌ 
இரட்சிக்கப்படும்போது, அவர்கள்‌ தேவனுடைய மக்களோடு 
சேர்ந்தார்கள்‌. இவ்வுலகில்‌ தேவனுடைய கிரியையை செய்ய 
அவர்களும்‌ ஏற்றவர்களாகிறார்கள்‌. 


ஒன்பதாவது கொள்கை: தேவனுடைய வேலையைச்‌ செய்வதில்‌ 
தலைவர்கள்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ அவரது வேலை வெளிப்‌ 
படுத்தப்படுவதைக்‌ காண்பார்கள்‌. இங்கு எஸ்றா நமக்கு உதாரண 
மாகிறார்‌. தேவனுடைய வார்த்தையைப்‌ படிக்கவும்‌. தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவும்‌, இஸ்ரவேலுக்கு தேவனுடைய 
வார்த்தையில்‌ வெளிப்படுத்தப்படும்‌ கற்பனைகளையும்‌ நியாயப்‌ 
பிரமாணங்களையும்‌ போதிக்கவும்‌ தம்‌ இருதயத்தில்‌ தீர்மானம்‌ 
பண்ணிக்கொண்டார்‌. தேவனுடைய வார்த்தை அவனுக்குத்‌ 
தெரிந்திருந்தாலே, தேவனுடைய வேலை என்னவென்று தெரிந்‌ 
திருந்தது. தேவன்‌ எஸ்றாவுக்கு வைத்திருந்த வேலை என்னவெனில்‌, 
திரும்பக்‌ கட்டியெழுப்பப்பட்ட ஆலயத்திலே திறமையான போதனை 
ஊழியம்‌ ஆரம்பிக்கப்படுவதே. 


பத்தாவது கொள்கை, மிகவும்‌ யதார்த்தமான ஒன்று! தேவனுடைய 
வேலை நிறைவேற்றி முடிக்கப்பட்டபின்‌, அநேக தடவை தேவன்‌ 
தம்மால்‌ பயன்படுத்தப்பட்டவர்கள்‌ தவறி விழ அனுமதிக்கிறார்‌ - 
அனைவருக்கும்‌ வல்லமை தேவனிடத்திலிருந்து தான்‌ வந்தது எனத்‌ 
தெரியும்படி அப்படி அநுமதிக்கிறார்‌. எஸ்றா, நெகேமியா என்ற 
இருவரது ஊழியத்திலும்‌ தேவனுடைய வேலை நிறைவேற்றி 
முடிக்கப்பட்டபின்‌ மக்கள்‌ வீழ்ச்சியுற்றனர்‌. புறஜாதி மக்கள்‌ அங்கே 


35 


வாழ்ந்து வந்தனர்‌. அவர்களது பயங்கரமான புறஜாதி வழக்கங்களிலே 
சிக்குண்டு போனார்கள்‌. அநேக பெரிய தேவனுடைய மக்கள்‌ மற்றும்‌ 
தேவனுடைய ஊழியங்களில்‌ இந்த துக்கரமான பயப்படத்தக்க மாதிரி 
யைப்‌ பார்க்கிறோம்‌. நம்முடைய வேலையின்‌ (ஊழியத்தின்‌) மூல 
ஆதாரம்‌ ஊழியம்‌ செய்யும்‌ மக்களல்ல, தேவனே என்று நமக்கும்‌ முழு 
உலகத்துக்கும்‌ காட்ட தேவன்‌ விரும்பலாம்‌. 


இப்படி ஏன்‌ நடக்கிறது என்பதற்கு இன்னொரு காரணமும்‌ 
இருக்கிறது. அது சாத்தானைப்‌ பற்றியது பதினோராவது கொள்கை: 
தேவன்‌ ஒருவர்‌ மூலமாய்த்‌ தம்‌ கிரியையை நிறைவேற்றி முடித்த பிறகு, 
சாத்தான்‌ அந்த மனித கருவியை (பாண்டத்தை) மதிப்பிழக்கச்‌ செய்‌ 
கிறான்‌. 


எஸ்றாவின்‌ புத்தகத்திலிருந்து தேவனுடைய வேலையைப்‌ பற்றி 
நாம்‌ படிக்கும்‌ சில கொள்கைகள்‌ இவை. சுருக்கமாகவும்‌ அழுத்த 
மாகவும்‌ எஸ்றா நமக்குச்‌ சொல்வதை மறுபடியும்‌ கூற விரும்புகிறேன்‌: 
தேவனுடைய திட்டப்படி, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற 
தேவனுடைய வல்லமையை அவர்‌ மக்கள்‌ மூலமாகப்‌ பயன்படுத்து 


வதே தேவனுடைய திட்டமாகும்‌. 


நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய வல்லமைக்கான 
பாத்திரம்‌ என்பதை உணர்ந்திருக்கிறாயா? தேவனுடைய வல்லமை 
உன்னில்‌ இருப்பதற்கான காரணம்‌ அவருடைய திட்டப்படி அவரு 
டைய வேலை உன்‌ மூலம்‌ நிறைவேற்றப்பட வேண்டும்‌ என்பதை 
அறிவாயா? 


அத்தியாயம்‌ 6 
ஒரு தலைவனின்‌ சிறப்பம்சங்கள்‌ 
நாம்‌ தேவனுக்காகச்‌ செய்யும்‌ வேலை தேவனுடையதாயிருக்க 
வேண்டும்‌ என்று உறுதிப்படுத்திக்‌ கொள்வதற்கான கொள்கைகளை 
எஸ்றாவின்‌ புத்தகம்‌ கொடுக்கிறது. மக்களின்‌ மூலமாக தேவன்‌ தமது 


வேலையைச்‌ செய்ய வேண்டுமானால்‌ அவர்‌ எப்படிப்பட்ட தலை 


36 


வனை, மனிதனைக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்பதை நெகேமியா 
வின்‌ புத்தகம்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. அப்படிப்பட்ட தலைவனுக்கு 
நெகேமியா ஒரு உதாரணமாகத்‌ திகழ்கிறார்‌. 


நெகேமியா அதிபதியாய்‌ இருந்தபோது யூத மக்களுக்கு ஒரு 
எழுப்புதல்‌ தேவையாயிருந்தது. அநேக யூதர்கள்‌ தங்களைச்‌ 
சுற்றியிருந்த புறமதஸ்தரைக்‌ கலப்புத்‌ திருமணம்‌ செய்திருந்தனர்‌. இது 
தேவனுடைய கற்பனையை நேரடியாக மீறுவதாயிற்று. நெகேமியாவின்‌ 
கடிந்து கொள்ளுவதலைக்‌ கேளுங்கள்‌: ““அஸ்தோத்‌, அம்மோன்‌, 
மோவாப்‌ ஜாதிகளான ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்ட சில யூதரையும்‌ 
அந்த நாட்களில்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ பிள்ளைகள்‌ பேசின பேச்சில்‌ 
பாதி அஸ்தோத்‌ பாஷையாயிருந்தது; இவர்கள்‌ அந்தந்த ஜாதிகளின்‌ 
பாஷையைத்‌ தவிர, யூத பாஷையைத்‌ திட்டமாய்ப்‌ பேச அறியா 
திருந்தார்கள்‌. அவர்களையும்‌ நான்‌ கடிந்து கொண்டு, அவர்கள்‌ மேல்‌ 
வரும்‌ சாபத்தைக்‌ கூறி, அவர்களில்‌ சிலரை அடித்து, மயிரைப்‌ பிய்த்து: 
நீங்கள்‌ உங்கள்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ குமாரருக்குக்‌ கொடாமலும்‌, 
அவர்கள்‌ குமாரத்திகளில்‌ ஒருவரையும்‌ உங்கள்‌ குமாரருக்காகிலும்‌ 
உங்களுக்காகிலும்‌ கொள்ளாமலும்‌ இருக்கவேண்டுமென்று ஆணை 
யிடப்பண்ணி...'” (நெகேமியா 13:23-25). 

நெகேமியாவின்‌ தலைமை வேறு விதமாய்‌ இருந்ததைப்‌ 
பார்க்கிறீர்கள்‌. அநேக போதகர்கள்‌ அப்படி வழிநடத்துவதில்லை. 
ஆனால்‌ நெகேமியா அப்படிச்‌ செய்தார்‌. ஏனென்றால்‌ தேவனுடைய 
மக்களுக்கு அந்தச்‌ சமயத்தில்‌ அது தான்‌ தேவையாயிருந்தது. 

தேவனுடைய வேலைக்கான திட்டங்களை எஸ்றா போதித்தான்‌. 
நெகேமியா கட்டிடம்‌ கட்டுகிறவனாய்‌, தனக்கு நியமிக்கப்பட்ட 
தேவனுடைய வேலையைச்‌ செய்தவனாய்‌ இருந்தான்‌. நெகேமியா 
வுக்கு வந்த வார்த்தை நடைமுறைப்‌ பயன்பாடுள்ளதாயிருந்தது. அந்த 
இடத்திற்கே போய்‌ தேவனுடைய வேலையை நிறைவுறச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதில்‌ கருத்துடையவனாயிருந்தான்‌. இந்த இரு 
மனிதர்களும்‌ வித்தியாசமானவர்களாயிருந்தாலும்‌, தலைமைப்‌ 
பதவிக்குத்‌ தலைசிறந்த மாதிரிகளாக இருந்தார்கள்‌. 

நெகேமியாவின்‌ புத்தகத்தைப்‌ படிக்க ஆரம்பிக்கும்போது, 
தம்முடைய வேலையைச்‌ செய்வதற்கு, அவனில்‌ கண்ட தலைமைப்‌ 


37 


பதவிக்கான கொள்கைகள்‌ அல்லது குணாதிசயங்கள்‌ யாவை என்று 
தேட வேண்டும்‌. “தேவனுடைய வேலைக்கான தலைவனின்‌ வாழ்க்‌ 


கைச்‌ சுருக்கம்‌'” என்று நெகேமியாவின்‌ புத்தகத்தைக்‌ கூறுவேன்‌. 


நெகேமியா காட்டிய முதல்‌ குணாதிசயம்‌ இது: தேவன்‌ செய்ய 
விரும்பிய வேலையைக்‌ குறித்த ஒரு பாரம்‌. உன்‌ மூலமாய்‌ தேவன்‌ ஒரு 
வேலையைச்‌ செய்யப்‌ போகிறார்‌ என்பதற்கான முதல்‌ அடையாளம்‌, 
அந்த வேலையைக்‌ குறித்த ஒரு பெரிய பாரத்தை உணருகிறாய்‌. நீ 
அந்தப்‌ பாரத்தை உணர்ந்து, அதைப்‌ பற்றி ஜெபிக்கிறாய்‌ என்றால்‌, உன்‌ 
ஜெபத்திற்கான பதிலின்‌ ஒரு பகுதியாய்‌ நீ இருப்பதை தேவன்‌ 
விரும்பலாம்‌. 

இரண்டாவது சிறப்பம்சம்‌ என்னவென்றால்‌: தேவனுடைய 
வேலையைத்‌ தலைமை தாங்கி நடத்துகிறவன்‌ அந்த வேலையைக்‌ 
குறித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. நெகேமியா 1:9ல்‌ நெகேமியா மோசேக்கு தேவன்‌ சொன்ன 
வார்த்தையை நினைவு கூர்ந்தான்‌: “நீங்கள்‌ என்னிடத்தில்‌ திரும்பி, என்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, அவைகளின்படி செய்வீர்களானால்‌ 
உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள்‌ வானத்தின்‌ கடையாந்தரத்தில்‌ 
இருந்தாலும்‌, நான்‌ அங்கேயிருந்து அவர்களைச்‌ சேர்த்து, என்‌ நாமம்‌ 
விளங்கும்படி நான்‌ தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களைக்‌ 
கொண்டு வருவேன்‌'” அந்த ஸ்தலம்‌ எருசலேம்‌. எருசலேம்‌ நகரத்தின்‌ 
அலங்கத்தை நெகேமியா திரும்பக்‌ கட்டவேண்டுமென தேவன்‌ 
விரும்பினார்‌. 


தேவன்‌ செய்ய விரும்புகிற வேலைக்கான அர்ப்பணிப்பு, மூன்றா 
வது சிறப்புக்‌ குணநலனாகும்‌. தமது வேலையைத்‌ தலைமையேற்று 
நடத்துவதற்கு தேவன்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஆண்‌ அல்லது பெண்ணு 
க்கு ஊழிய பாரம்‌ மட்டும்‌ இருந்தால்‌ போதாது: தேவனுடைய 
வேலையைச்‌ செய்து முடிக்க ஒரு அர்ப்பணிப்பும்‌ இருக்க வேண்டும்‌. 
பானடாத்திரக்காரன்‌ வேலைக்கு ஆபத்து இருந்தாலும்‌ பரவாயில்லை 
என்னும்‌ மனப்பான்மை தேவனுடைய வேலைக்கு நெகேமியாவின்‌ 


அர்ப்பணிப்பைக்‌ காட்டுகிறது. 


மேதிய-பெர்சிய சட்டப்படி, அரச சமுகத்தில்‌ துக்கமுகமாய்‌ 
அல்லது எதிர்மாறாக இருந்தால்‌ அவர்‌ கொல்லப்படுவார்‌. இருப்பினும்‌ 
நெகேமியா 2ல்‌ “நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன?” என்று ராஜா 
நெகேமியாவைக்‌ கேட்டார்‌. (2) நெகேமியா பயந்து, மனதுக்குள்‌ 
ஜெபித்து, பின்‌ தன்‌ மனதிலுள்ளதை இராஜாவுக்குச்‌ சொல்லி விட்டான்‌. 
“ராஜா என்றைக்கும்‌ வாழ்க; என்‌ பிதாக்களின்‌ கல்லறைகள்‌ இருக்கும்‌ 
ஸ்தலமாகிய நகரம்‌ பாழானதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்‌ போது நான்‌ துக்கமுகத்தோடு 
இராதிருப்பது எப்படி?” கர்த்தர்‌ நெகேமியாவோடு இருந்தார்‌; 
ஏனென்றால்‌ ராஜா நெகேமியாவிடம்‌ “நீ கேட்கிற காரியம்‌ 
என்ன?” என்றார்‌ (4) துரித ஜெபம்‌ ஒன்றைச்‌ செய்துவிட்டுத்‌ தான்‌ 
எருசலேமுக்குப்‌ போய்‌ அலங்கத்தைத்‌ திரும்பக்கட்ட வேண்டும்‌ 
என்றான்‌. ராஜா அவன்‌ வேண்டுகோளுக்கு உத்தரவு கொடுத்ததுமன்றி, 
தேவையான எல்லாப்‌ பொருள்களையும்‌ கொடுக்கும்படி கட்டளை 
யிட்டான்‌. தேவனுடைய வேலைக்காக நெகேமியா கொண்டிருந்த 
அர்ப்பணிப்பின்‌ நிமித்தம்‌ தேவன்‌ அவனை ஆசீர்வதித்தார்‌. 

மூன்றாவது குணாதிசயம்‌ என்னவென்றால்‌ தேவனுடைய 
வேலையைக்‌ குறித்த தரிசனம்‌. ““தீர்க்கதரிசனம்‌ இல்லாத இடத்தில்‌ 
ஜனங்கள்‌ சீர்கெட்டுப்‌ போவார்கள்‌.?? தேவனுடைய வேலையைச்‌ 
செய்யும்‌ தலைவன்‌ தரிசனம்‌ பெற்று, அதைப்‌ பிறரிடம்‌ பகிர்ந்து கொள்ள 
வேண்டும்‌. நெகேமியா எருசலேமுக்குத்‌ திரும்பிய பிறகு, அவன்‌ 
மட்டும்‌ தனியாக பட்டணத்தின்‌ தேவையான எல்லா தகவல்களையும்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்‌ வரை பட்டணத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்தான்‌. பின்னர்‌ 
ஆசாரியர்கள்‌, பெரியவர்கள்‌ மற்றும்‌ அதிகாரிகளைச்‌ சந்தித்து, 
“எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவோம்‌ வாருங்கள்‌,” என்று 
கூறினான்‌. அவன்‌ என்ன செய்யவிரும்பினானென்பதைத்‌ தெளிவாக 
அறிந்த பின்‌, மற்றவர்களிடம்‌ சொன்னான்‌. 

ஐந்தாவது குணாதிசயம்‌ என்னவென்றால்‌, வேலையில்‌ பிறரையும்‌ 
ஈடுபடுத்திக்‌ கொள்வது. தேவனிடமிருந்து தரிசனத்தைப்‌ பெற்ற 
தலைவன்‌, தன்‌ தரிசனத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளும்போது, தேவனுடைய 


மக்கள்‌ அவன்‌ தலைமையை ஏற்றுப்‌ பின்பற்றுவார்கள்‌. சில சமயங்‌ 


39 


களில்‌, தேவனுடைய மக்கள்‌ தங்களைப்‌ பின்பற்றமாட்டார்கள்‌ என்று 
ஆவிக்குரிய தலைவர்கள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. ஆனால்‌, “பின்பற்று 
வதற்கு மனதில்லாத மக்கள்‌ பற்றிய குறை” நமது தலைமைத்‌ 
தன்மைக்கு அழகல்ல, சரியல்ல என்பதை அவர்களும்‌ நாமும்‌ உணர 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ தேவனுடைய தலைவனின்‌ குணாதிசயங்‌ 
களில்‌ ஒன்று தேவனுடைய வேலை செய்வதில்‌ தங்களைப்‌ பின்‌ 


பற்றும்படி மக்களை ஊக்கப்படுத்துவதாகும. 


உண்மையான, அபிஷேகம்‌ பெற்ற தலைவனின்‌ ஆறாவது 
குணாதிசயம்‌ என்னவென்றால்‌, அவனைக்‌ குறை கூறுவோர்‌ அவனுக்கு 
இருப்பார்கள்‌. நீங்கள்‌ எதையாவது, விசேஷமாக தேவனுடைய 
வேலையைச்‌ செய்யத்‌ துவங்கும்போதே எதிர்ப்பையும்‌, குற்றம்‌ 
காண்பவர்களையும்‌ எதிர்பார்க்கலாம்‌ - தேவ பக்தியுள்ள, ஆவிக்குரிய 
மக்களிடமிருந்தும்‌ இவை வரும்‌. நெகேமியாவுக்குத்‌ திட்டமாகவே 
குறைகாண்பவர்களிடமிருந்து வார்த்தை வந்தது (4:1-3). 


ஏழாவது குணாதிசயம்‌ தேவனுடைய வார்த்தையை மையமாக 
வைத்த ஜெப ஜீவியம்‌. தான்‌ ஜெபித்ததாக நெகேமியா எத்தனை முறை 
நமக்குக்‌ கூறுகிறான்‌ பாருங்கள்‌. மக்கள்‌ அவனைப்‌ பார்த்து கேலி 
பண்ணி சிரித்த பொழுது, நெகேமியா ஜெபித்தான்‌ (4:4-5). இராஜா 
விடம்‌ பேசுமுன்‌ ஜெபித்தான்‌ (2:4) அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
“இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌,” (1 தெசலோனிக்கேயர்‌ 5:17) 
என்று சொல்லும்‌ புத்திமதியைப்‌ பயிற்சி பண்ணுவதென்பது என்ன 
என்று அவன்‌ நமக்குக்‌ காட்டுகிறான்‌. 


தேவனுடைய தலைவனின்‌ எட்டாவது குணாதிசயம்‌ என்ன 
வென்றால்‌, தேவனுடைய வேலையை மக்களோடு சேர்ந்து செய்வது. 
மற்ற எல்லாருடனுங்கூட நெகேமியாவும்‌ அலங்கத்தின்‌ மீது நின்றான்‌. 

ஒன்பதாவது, தேவனுடைய வேலைக்கு வரும்‌ எதிர்ப்பு மற்றும்‌ 
தடைகளின்‌ மீது நியாயமான கோபம்‌ வருதல்‌. நியாயமான கோபத்‌ 
திற்கும்‌, கோபத்திற்கும்‌ என்ன வேறுபாடு? உன்‌ வழியை ஏதோ ஒன்று 
அல்லது யாரோ ஒருவர்‌ அடைத்துவிட்டால்‌, எப்படியும்‌ உன்‌ வழியில்‌ 
போயே தீருவது என்று தீர்மானித்திருக்கும்போது நீ கோபப்படு 


வாயானால்‌, உன்‌ கோபம்‌ பாவமாகும்‌. ஆனால்‌ நீ தேவனுடைய 


40 


வேலையைச்‌ செய்வாயானால்‌, கர்த்தருடைய வழியைத்‌ தடுக்கும்‌ 
நரகத்தின்‌ சக்திகள்‌ அனைத்தின்‌ மேலும்‌ கோபப்படுவாயானால்‌, அது 


நியாயமான கோபம்‌. 


எடுத்துக்காட்டாக, இயேசுவானவர்‌ காலத்திய பக்தி அமைப்புகள்‌ 
தேவனுடைய ஆலயத்தை வியாபார வீடாகவும்‌, கள்ளர்குகையாகவும்‌ 
ஆக்கியதை இயேசு கண்டபோது நியாயமான கோபத்தை வெளிப்‌ 
படுத்தினார்‌ (யோவான்‌ 2:12-16). தேவனுடைய வேலையைச்‌ செய்யும்‌ 
போது அந்த வேலைக்கு எதிர்ப்பு வந்தால்‌, தலைவன்‌ நியாயமான 
கோபம்‌ என்ற பொருளுக்கு ஏற்ப கோபப்படலாம்‌. நெகேமியா 
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்‌. 

பத்தாவது குணநலன்‌, தேவனுடைய வேலையில்‌ மாபெரும்‌ 
(அதிகமான) ஈடுபாடு கொண்டிருத்தல்‌. நெகேமியா 4ம்‌ அதிகாரத்‌ 
திலுள்ள இந்த வசனங்களைக்‌ கவனியுங்கள்‌. “இப்படியே நாங்கள்‌ 
வேலை செய்து கொண்டிருந்தோம்‌; அவர்களிலே பாதிப்பேர்‌ கிழக்கு 
வெளுக்கும்‌ நேரமுதல்‌ நட்சத்திரங்கள்‌ காணுமட்டும்‌ ஈட்டிகளைப்‌ 
பிடித்திருந்தார்கள்‌. அக்காலத்திலே நான்‌ ஜனங்களைப்‌ பார்த்து: 
இராமாறு நமக்குக்‌ காவலுக்கும்‌ பகல்மாறு வேலைக்கும்‌ உதவ, 
அவரவர்‌ தங்கள்‌ வேலைக்காரரோடுங்கூட எருசலேமுக்குள்ளே 
இராத்தங்கக்கடவர்கள்‌ என்று சொல்லி, நானாகிலும்‌, என்‌ சகோதர 
ராகிலும்‌, என்‌ வேலைக்காரராகிலும்‌, என்னைப்‌ பின்பற்றி காவல்காக்கிற 
சேவகராகிலும்‌ எங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ களைந்துபோடாதிருந்தோம்‌; 
அவரவருக்கு ஆயுதமும்‌ தண்ணீரும்‌ இருந்தது” (21-23). தேவனு 
டைய வேலைக்கு ஈடுபாடும்‌, அர்ப்பணிப்பும்‌ இருப்பதைக்‌ காட்டும்‌ 
நல்லதொரு உதாரணம்‌ இது. 

பதினோராவது குணநலன்‌ விநோதமானது. குகைப்பாதை தரி 
சனம்‌ - இலக்கு ஒன்றில்‌ மட்டுமே குறியாக இருப்பது. இந்த குகைப்‌ 
பாதை தரிசனம்‌ சாதகமாகவும்‌ அமையலாம்‌, பாதகமாகவும்‌ அமைய 
லாம்‌. பகுத்தறிவுக்கு இடங்கொடாமல்‌ பிடிவாதமாயிருப்பது பாதக 
மாகிறது. தேவனுடைய வேலையை விட்டு நம்‌ கவனத்தைத்‌ திருப்ப 
இடங்கொடாமலிருக்கும்போது சாதகமாக, நன்மையாக அமையலாம்‌. 


கட்டிக்‌ கொண்டிருந்த அலங்கத்தை விட்டு நெகேமியாவை அகற்ற 


41 


முடியவில்லை. அவனைக்‌ கீழே இறக்குவதற்கு அநேக மக்கள்‌ பலவித 
வழிகளில்‌ முயன்றார்கள்‌. ஆனால்‌ அவனது நோக்கத்திலிருந்து அவர்‌ 
களால்‌ அவனைத்‌ திசை திருப்ப முடியவில்லை. ஏனென்றால்‌ அவன்‌ 
பார்வையெல்லாம்‌ தேவனுடைய வேலையில்‌ மட்டுமே நிலைத்‌ 
திருந்தது. 

பன்னிரண்டாவது குணநலன்‌ உறுதியான கொள்கைப்‌ பிடிப்பு. 
ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌, சில மக்கள்‌ தங்கள்‌ சகோதரரிடத்தில்‌ வட்டி 
வாங்கி அவர்களைச்‌ சுரண்டிக்‌ கொண்டிருந்ததை அறிய வந்த போது, 
சக யூதர்களை வஞ்சிக்காமலிருக்க அவர்களைக்‌ கட்டாயப்படுத்தி 
னான்‌ (1-13). நெகேமியா உறுதியான கொள்கைப்பிடிப்புள்ள ஒரு 
மனிதன்‌. 


பதிமூன்றாவது குண நலன்‌ யாதெனில்‌ அசைக்க முடியாத 
திடநம்பிக்கை. நெகேமியா, தான்‌ செய்வது ஒரு மகத்தான வேலை 
என்றும்‌, அதைச்‌ செய்யும்படி தேவன்‌ தன்னை அழைத்திருக்கிறார்‌ 
என்றும்‌ முழுவதுமாய்‌ நம்பினான்‌. தேவன்‌ ஆணையிட்ட வேலையை 
அவன்‌ செய்கிறான்‌ என்ற தணியாத திடநம்பிக்கையை இது நெகேமியா 
வுக்குக்‌ கொடுத்தது. 

பதினாலாவது குண நலன்‌ என்னவெனில்‌, பயமே இல்லாத 
தைரியம்‌. தேவன்‌ பயன்படுத்தக்‌ கூடிய தலைவனின்‌ குணாதிசயங்‌ 
களில்‌ தைரியமும்‌, துணிவும்‌ முக்கியமானவை. 


பதினைந்தாவது குணநலன்‌ பொறுமை. ரோமர்‌ 5ல்‌ பொறுமையை 
எப்படி வளர்த்துக்‌ கொள்வது என்பதை அப்போஸ்தலராகிய பவுல்‌ 
விளக்குகிறார்‌. ““உபத்திரவம்‌ பொறுமையையும்‌, பொறுமை 
பரீட்சையையும்‌, பரீட்சை நம்பிக்கையையும்‌ உண்டாக்குகிறதென்று 
நாங்கள்‌ அறிந்து, உபத்திரவங்‌ களிலேயும்‌ மேன்மை பாராட்டுகிறோம்‌. 
மேலும்‌ நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு 
நம்முடைய இருதயங்களில்‌ ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்‌, அந்த 
நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது”” (3-5). பொறுமை என்றால்‌, 
விடாமல்‌ ஒன்றில்‌ நிலைத்‌ திருப்பது - வேதனையிலும்‌ நாம்‌ 
சகிப்புத்தன்மையுடன்‌ நிலைத்து நிற்கிறோம்‌. 


பதினாறாவது குணநலன்‌ அமைப்புகள்‌, குழுக்கள்‌ சார்ந்த 
திறமைகள்‌. சபையில்‌ தேவனுடைய வேலை நடைபெற வேண்டிய 


42 


திட்டவட்டமான அமைப்பை வேதம்‌ தருகிறது (1 கொரி : 12:28 
ஆளுகைகளைப்‌ பற்றிய வரத்தைக்‌ குறிப்பாய்‌ கவனித்து ஒப்பிடுக). 
நெகேமியா 7ம்‌ அதிகாரத்தில்‌ அவன்‌ லேவியர்‌, வம்சத்‌ தலைவர்‌ மற்றும்‌ 
காவலாளரை நியமித்தான்‌. மக்களைக்‌ குடும்பம்‌ குடும்பமாகத்‌ தொகை 


யிட்டான்‌. இதுவே ஆளுகை செய்வது. 


பதினேழாவது குணநலன்‌ முன்னுரிமை கொண்ட ஒரு விஷயத்‌ 
தில்‌ முனைப்பாயிருப்பது. நெகேமியாவின்‌ முன்னுரிமைகளை 10வது 
அதிகாரத்தில்‌ கவனியுங்கள்‌. மக்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ கலப்புத்‌ 
திருமணம்‌ செய்ய விடமாட்டார்கள்‌, ஒய்வு நாளில்‌ வேலை செய்ய 
மாட்டார்கள்‌, ஏழாவது ஆண்டில்‌ நிலத்தில்‌ வேலை செய்ய மாட்டார்கள்‌ 
என்பதற்கு மக்களை ஒத்துக்கொள்ளச்‌ செய்தான்‌. தாங்களே தங்களுக்கு 
ஆலய வரி போட்டுக்‌ கொள்வதையும்‌, பயிர்‌ விளைச்சலின்‌ முதற்‌ 
பகுதியை தேவனுக்குக்‌ கொடுப்பதையும்‌, பிள்ளைகளிலும்‌, மிருகங்‌ 
களிலும்‌ முதற்கனியை தேவனுக்குக்‌ கொடுப்பதையும்‌ வற்புறுத்தி 
னான்‌. தேவனுடைய மக்கள்‌, எல்லாவற்றிலும்‌ பத்தில்‌ ஒரு பங்கை 
தேவனுக்குக்‌ கொடுப்பதாக நெகேமியாவிடம்‌ வாக்குப்‌ பண்ணி 
னார்கள்‌. நெகேமியாவுக்கு அவனுடைய முன்னுரிமை என்னவென்று 
தெரிந்திருந்தது - தேவனுக்கே முதலிடம்‌,” மக்களும்‌ அவனுடைய 
முன்னுரிமைக்கு ஒத்துக்கொள்ள வழிநடத்தினான்‌. 

பதினெட்டாவது குணநலன்‌ மக்களை மேய்ப்பனின்‌ கோல்‌ 
கொண்டு நடத்துவது. நல்ல மேய்பனைப்‌ போல, தலைவன்‌ மேய்ப்‌ 
பனின்‌ கோலை தேவனுடைய மக்களை வழிநடத்தவும்‌, ஒழுங்குக்குள்‌ 
கொண்டு வரவும்‌ பயன்படுத்துகிறான்‌. ஒரு நல்ல பெற்றோரைப்‌ போலத்‌ 
தன்‌ மக்களை ஒழுங்குக்குள்‌ கொண்டு வருமளவிற்கு நேசிக்க 
வேண்டும்‌. 

பத்தொன்பதாவது குணநலன்‌ யாதெனில்‌, ஒரு தலைவன்‌ 
மனிதர்களோடு தொடர்பில்‌ இருக்க வேண்டும்‌. தலைவன்‌ ஒரு 
மனிதன்‌. ஆகவே மனித இயல்பு அவனுக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ 
தலைமை தாங்கிச்‌ செல்லும்‌ மக்களின்‌ மனித சமுதாயத்தோடு அவன்‌ 
தொடர்பிலிருக்கிறான்‌. 


கடைசியாக, தேவன்‌ அவனுக்குக்‌ கொடுத்த வேலையை, 
தேவனுடைய மகிமைக்காக முடிக்கும்‌ தேவனுடைய தலைவனின்‌ 
இருபதாவது குணநலனை நெகேமியா நமக்குக்‌ காட்டுகிறான்‌. 
நெகேமியா, தேவனுடைய மகிமைக்காக அந்த அலங்கத்தைக்‌ கட்டி 
முடித்தான்‌. தேவன்‌ நம்‌ மூலமாயச்‌ செய்ய விரும்பும்‌ வேலையை நாம்‌ 
செய்யும்போது, இறுதிக்‌ கோட்டை நாம்‌ ஒரு போதும்‌ மறந்து 
விடக்கூடாது. தேவனுடைய தலைவன்‌ இயேசுவோடு கூடச்‌ சேர்ந்து 
கீழ்க்கண்டவாறு சொல்லக்‌ கூடியவனாயிருப்பான்‌. “பூமியில்‌ நான்‌ 
உம்மை மகிமைப்படுத்தினேன்‌; நான்‌ செய்யும்படி நீர்‌ எனக்கு நியமித்த 
கிரியையைச்‌ செய்து முடித்தேன்‌... முடிந்தது” (யோவான்‌ 17:4; 19:30 
வாசிக்கவும்‌). 


அத்தியாயம்‌ 7 


விருந்துக்கு யார்‌ வர்ராங்க! 


தேவனுடைய மக்களின்‌ நான்கு பெரும்‌ விடுதலைகளைப்‌ பழைய 
ஏற்பாடு தருகிறது. முதலாவது விடுதலை எபிரெய மக்களைப்‌ 
பஞ்சத்தினின்றும்‌, பட்டினியினின்றும்‌ காப்பாற்றிய யோசேப்பு மூலம்‌ 
வருகிறது. இரண்டாவது, எகிப்திய அடிமைத்தனத்தினின்றும்‌ 
கொடுமையினின்றும்‌ இஸ்ரவேல்‌ மீட்கப்பட்டது. இதை யாத்திராக 
மத்தில்‌ காணலாம்‌. மூன்றாவது, யூதர்கள்‌ பாபிலோனிய சிறையிருப்‌ 
பிலிருந்து மீண்டு வந்தது. நாலாவது எஸ்தர்‌ புத்தகத்தில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளது. 

தேவனுடைய ஊழியத்துக்கு பெரிதும்‌ மெருகூட்டிய அழகான 
குணநலன்களையுடைய பெண்களின்‌ சரித்திரம்‌ பற்றி ரூத்‌, எஸ்தர்‌ 
ஆகிய புத்தகங்கள்‌ கூறுகின்றன. புறஜாதிப்‌ பெண்ணாகிய ரூத்‌ ஒரு 
யூதனைத்‌ திருமணம்‌ செய்து, மேசியா பிறக்கப்‌ போகும்‌ வம்சத்தில்‌ ஒரு 
அங்கமாக இருந்த வரலாற்றைப்‌ பற்றி ரூத்‌ புத்தகம்‌ கூறுகிறது. ஒரு 
யூதப்‌ பெண்‌ புறஜாதியானைத்‌ திருமணம்‌ செய்து யூத இனம்‌ 
அழியாதபடி மேசியாவின்‌ வம்சத்தை யூத மக்களைக்‌ காப்பாற்றிய 


44 


வரலாற்றை எஸ்தர்‌ புத்தகம்‌ கூறுகிறது. எஸ்தர்‌ புத்தகம்‌ ஒரு நாடகம்‌ 
போலிருப்பதால்‌ எஸ்தர்‌ புத்தகம்‌ பற்றிய என்‌ ஆய்வை ஒரு நாடகம்‌ 
போல தருகிறேன்‌. 
பாகம்‌ 1 
மக்களின்‌ திட்டங்கள்‌ 

காட்சி 1: பெர்சிய லிருந்து 

அப்போது கி.மு.482. இந்த பெர்சிய விருந்து நடக்கும்‌ இடத்தில்‌ 
பெர்சியமேதிய சாம்ராஜ்யத்தின்‌ 127 நாடுகளைச்‌ சேர்ந்த அரசர்கள்‌, 
அரச குமாரர்கள்‌. மையக்‌ கதாபாத்திரம்‌ தள்ளி வைக்கப்பட்ட வஸ்தி 
என்ற ராணி. அவள்‌ கணவன்‌ அகாஸ்வேரு. இந்த விருந்து 
ஆறுமாதங்களும்‌ ஒரு வாரமுமாக நடந்தது. திராட்சரசம்‌ பரிபூரண 
மாய்ப்‌ பரிமாறப்பட்டது. ஒரே ஒரு ஒழுங்கு என்னவென்றால்‌ யாரும்‌ 
தங்கள்‌ தேவைக்கு மிஞ்சிக்‌ குடிக்கக்‌ கூடாது (எஸ்தர்‌ 1:8). 

ராஜஸ்தீரியாகிய வஸ்தியும்‌, ஸ்திரீகளுக்கெனத்‌ தனியே விருந்து 
பண்ணினாள்‌. ஆனால்‌ ஆறுமாதங்களும்‌ ஒரு வாரமும்‌ குடித்துக்‌ 
கொண்டிருந்த ஆண்கள்‌ முன்‌ வஸ்தியின்‌ அழகைக்‌ காட்ட வரும்படி 
அவள்‌ கணவனாகிய ராஜாவால்‌ அழைக்கப்பட்ட பொழுது பிரச்சினை 
வந்தது. அவள்‌ ஏன்‌ மறுத்திருப்பாள்‌ என உங்களால்‌ விளங்கிக்‌ கொள்ள 
முடியும்‌. துர்‌அதிர்ஷ்டவசமாக, அகாஸ்வேரு ராஜா சிறிதும்‌ அதைப்‌ 
புரிந்து கொள்ளவில்லை. 
காட்சி 2: மஸ்தி ராணி பதஙிமினீ று நீக்கப்படுதல்‌ 

கோபமுற்ற ராஜாவிடம்‌ அவனுடைய பிரபுக்கள்‌, வஸ்தி ராணி, 
ராஜாவுக்கு மாத்திரம்‌ அல்ல, அவர்‌ கீழ்‌ உள்ள சகல பிரபுக்களுக்கும்‌ சகல 
மக்களுக்கும்‌ கூட அநியாயஞ்‌ செய்தாள்‌. அவள்‌ நடந்து கொண்டதை 
மற்ற பெண்கள்‌ அறிந்து கொள்ளும்போது, அவர்களும்‌ வஸ்தி 
கீழ்ப்படியாதது போல, தங்களிடம்‌ கீழ்ப்படியாமல்‌ மரியாதையின்றி 
நடந்து கொள்வார்கள்‌ எனக்‌ கூறி ராஜா வஸ்தியைத்‌ தள்ளி விட்டு 
உத்தமமான (கீழ்ப்படிதலுள்ள) ராணியைக்‌ கண்டு பிடிக்கக்‌ கூறினர்‌. 
அப்பொழுது தான்‌ மற்ற மனைவிகள்‌ வஸ்திக்கு நடந்ததைக்‌ கண்டு, 
தங்கள்‌ கணவர்களை மதிப்பார்கள்‌ என்றார்கள்‌ (16-20). 


45 


அகாஸ்வேரு ராஜாவுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ இது நலமாய்த்‌ 
தோன்றியது. ஆகவே அவர்களின்‌ ஆலோசனையைக்‌ பின்பற்றி 127 
நாடுகளுக்கும்‌, அந்தந்த மொழிகளிலும்‌ ஒவ்வொரு புருஷனும்‌ தன்‌ 
வீட்டுக்குத்‌ தானே அதிகாரியாக வேண்டும்‌ என ராஜா எழுதியனுப்‌ 
பினான்‌ (21-22). 
காட்சி 3: ஒரு பெர்சிய அழகிகளின்‌ அணிவுகுப்புக்‌ காட்சி 

ஒரு புதிய அரசியைத்‌ தெர்ந்தெடுப்பதற்காக சாமாராஜ்யம்‌ 
முழுவதும்‌ அழகான கன்னிப்‌ பெண்களின்‌ அணிவகுப்பு நடத்தப்‌ 
பட்டது. இது ஏதோ சாதாராண அழகிப்‌ போட்டி அல்ல. அனைத்து 
நாடுகளிலுமுள்ள அழகிகளும்‌ அரண்மனைக்‌ கன்னி மாடத்துக்கு 
அழைத்து வரப்படுவார்கள்‌. பின்‌ ராஜாவின்‌ கண்களுக்குப்‌ பிரியமான 
கன்னி, வஸ்திக்குப்‌ பதிலாக அவனுடைய புதிய ராணியாக வேண்டும்‌ 
(2:2-4). இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாகத்‌ தோன்றிய படியால்‌ இந்தத்‌ 
திட்டம்‌ உடனடியாக அமுலுக்கு வந்தது (4). 


இந்த அழகிப்‌ போட்டி, பெண்களை ராஜாவின்‌ அந்தப்புரத்திற்கு 
வற்புறுத்திக்‌ கொண்டு வரும்‌ ஒரு கொடுமையான முறை. அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ அரசன்‌ அநேக பெண்களைத்‌ தன்‌ அந்தப்புரத்தில்‌ வைத்திருப்பது, 
கணவன்‌ மனைவி உறவு போன்றதல்ல. அகாஸ்வேரு போன்ற 
அரசர்களுக்கு இரண்டு அந்தப்புரங்கள்‌ இருக்கும்‌. அவைகளை “அ: 
என்றும்‌ “ஆ” என்றும்‌ அழைப்போம்‌. பெர்சிய சாம்ராஜ்யம்‌ 
முழுவதிலுமிருந்து கொண்டு வரப்பட்ட பெண்கள்‌ “அ” அந்தப்புரத்தில்‌ 
வாழ்ந்தார்கள்‌. அங்கே அவர்களுக்கு ஒரு வருட காலத்திற்குத்‌ தங்களை 
அழகாக்கிக்‌ கொள்ள வேண்டியதெல்லாம்‌ கொடுக்கப்பட்டன. பின்னர்‌ 
ராஜாவோடு ஒரு இரவைக்‌ கழிக்க அழைக்கப்பட்டனர்‌. மறுநாள்‌ 
காலையில்‌ அவர்கள்‌ “ஆ” அந்தப்புரத்திற்கு அனுப்பப்பட்டனர்‌. அங்கே 
அவர்கள்‌ எஞ்சிய நாட்களைக்‌ கழிக்க வேண்டியது தான்‌. அரசன்‌ 
பிரியப்பட்டு, அவர்களில்‌ யாராவது தேவையென்று கேட்டால்‌ 
அரசனிடம்‌ செல்ல முடியும்‌. அநேக சமயங்களின்‌ குடிபோதை 
யிலிருக்கும்‌ அரசனுக்கு ஒரு பெண்‌ அங்கிருந்தாள்‌ என்பது கூட 
நினைவிருக்காது. அரசனின்‌ கண்ணோட்டத்தில்‌ ஒரு பெண்ணின்‌ 
வாழ்வெல்லாம்‌, அவனுக்கே நினைவில்லாமல்‌ அவன்‌ அவளோடிருந்த 
அந்த ஒரு இரவு தான்‌. 


அடுத்து நாம்‌ சந்திக்கும்‌ கதாபாத்திரங்கள்‌, நாடு கடத்தப்பட்ட 
யூதனாகிய மொர்தெகாயும்‌ அவனுடைய இனத்தாளாகிய இளமையும்‌ 
அழகும்‌ குடி கொண்ட எஸ்தர்‌ என்ற பெண்ணும்‌ ஆவர்‌. அவள்‌ 
பெற்றோர்‌ இறந்து போனதிலிருந்து மொர்தெகாய்‌ தான்‌ அவளை 
வளர்த்து வந்தான்‌. எஸ்தர்‌ அதிசயமான அழகு வாய்ந்தவளா 
யிருந்ததால்‌, அரசன்‌ நியமித்த அழகுப்‌ போட்டியில்‌ அவளும்‌ 
சேர்க்கப்பட்டாள்‌. தான்‌ யூதகுலத்தவள்‌ என யாருக்கும்‌ சொல்லக்‌ 
கூடாதென மொர்தெகாய்‌ அவளுக்குச்‌ சொல்லியிருந்தான்‌. அந்த 
ரகசியம்‌ எஸ்தரின்‌ வாழ்க்கையில்‌, தேவ தயவைக்‌ காட்டும்‌ ஒரு 
முக்கியமான வெளிப்பாடாக நிரூபிக்கப்படும்‌. 


அகாஸ்வேரு ராஜாவுடன்‌ தன்‌ இரவைக்‌ கழிக்கும்படி எஸ்தர்‌ 
அழைக்கப்பட்ட பொழுது, ராஜா மிகவும்‌ சந்தோஷமாயிருந்தார்‌. 
அவளை மேதியா-பெர்சியா ராஜ்யத்தின்‌ ராணியாக்கினார்‌. இப்பொழுது 
ஒரு இளம்‌ யூதப்‌ பெண்ணை, உலகிலேயே மிகவும்‌ வல்லமை 
பொருந்திய சாம்ராஜ்யத்தின்‌ சிங்சாசனத்தில்‌ தேவன்‌ உட்கார வைத்தார்‌. 
(ஆண்டுகள்‌ கழிந்தபின்‌, எஸ்தரின்‌ மாற்றாந்தாய்‌ மகனான இன்னொரு 
அகாஸ்வேரு நெகேமியா எருசலேமுக்குத்‌ திரும்பிப்‌ போகவும்‌, அதன்‌ 
அங்கத்தைக்‌ கட்டவும்‌ உத்தரவு கொடுக்கப்‌ போகிறான்‌. 


ஒரு நாள்‌ மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ வாசலில்‌ உட்கார்ந்திருந்த 
பொழுது இருவர்‌ ராஜாவைக்‌ கொலை செய்ய சதித்‌ திட்டம்‌ தீட்டிக்‌ 
கொண்டிருப்பதை ஒற்றுக்‌ கேட்டான்‌. மொர்தெகாய்‌ அதை எஸ்தர்‌ 
ராணிக்கு அறிவிக்க, அவள்‌ அதை ராஜாவுக்குத்‌ தெரிவித்தாள்‌. 
ராஜாவின்‌ உயிர்‌ காப்பாற்றப்டடது. அந்த சதி தீட்டிய இருவரும்‌ 
கழுவேற்றப்பட்டார்கள்‌. மொர்தெகாயின்‌ இந்த நல்ல செயல்‌ 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புத்தகத்தில்‌ எழுதப்பட்டது. ஆனால்‌ அது 
ராஜாவின்‌ கவனத்துக்குக்‌ கொண்டு வரப்படவும்‌ இல்லை. இந்த சூழ்ச்சி 
நிறைந்த வரலாற்றில்‌ இந்தச்‌ சம்பவமும்‌ சரியான சமயத்தில்‌ தேவ தயவு 
வெளிப்படுதவதற்குக்‌ காரணமாயிருந்தது. 
காட்சி 4: பெர்சிய சுதீதிகரிபீபி 

ராஜாவின்‌ அலுவலர்களுள்‌ ஒருவனான ஆமான்‌ என்னும்‌ 
பொல்லாத மனிதனாகிய வில்லனை சந்திக்கிறோம்‌. அவன்‌ தெருவில்‌ 


நடந்து போகும்‌ போது, எல்லாரும்‌ தன்னை வணங்கவேண்டும்‌ என 


47 


அதிகாரம்‌ பண்ணினான்‌. எல்லாரும்‌ வணங்கினார்கள்‌ - மொர்‌ 
தெகாயைத்‌ தவிர. அவன்‌ கர்த்தரை மட்டுமே பணிந்து கொள்ள 
வேண்டும்‌ என்ற கர்த்தரின்‌ கட்டளையை மீற விருப்பப்படவில்லை 


(யாத்திராகமம்‌ 20:3-4 பார்க்கவும்‌). 


ஆமான்‌ உக்கிரகோபம்‌ நிறைந்தவனாய்‌ மொர்தெகாயை 
மட்டுமல்ல; அவன்‌ மக்களையும்‌ அழிக்க சபதம்‌ செய்தான்‌ (எஸ்தர்‌ 
3:5-6). பெர்சிய சாம்ராஜ்யத்திலுள்ள யூதர்கள்‌ அனைவரும்‌ அடுத்த 
ஆண்டு பிப்ரவரி 28ஆம்‌ தேதி கொல்லப்பட வேண்டுமென 
ஆணையிட ராஜாவைத்‌ தூண்டினான்‌. அந்த நாளை நிர்ணயம்‌ பண்ண 
அவனும்‌ ராஜாவும்‌ சீட்டுப்‌ போட்டார்கள்‌. அல்லது பகடைக்காய்‌ 
உருட்டுவதற்கு “பூர்‌: என்று சொல்வார்கள்‌. யூதர்கள்‌ இன்னும்‌ 
கொண்டாடுகிற பண்டிகையாகிய பூரிம்‌ இந்த பயபக்தியான, யூத 
ஜனமே அழிக்கப்பட்டிருக்கக்‌ கூடிய, ஆனால்‌ அழிக்கப்படாத 
சம்பவத்தைக்‌ குறிக்கிறது. 

இந்தக்‌ கொலைபாதக ஆணையை மொர்தெகாய்‌ கேட்ட பொழுது, 
தன்‌ வஸ்திரத்தைக்‌ கிழித்து, இரட்டுடுத்தி சாம்பலை மேலே போட்டுக்‌ 
கொண்டவனாய்‌ நகரத்தின்‌ நடுவே துயரத்தோடு மகாசத்தமாய்‌ அலறிக்‌ 
கொண்டு போனான்‌ (4:1). மேதிய-பெர்சியாவிலுள்ள 127 நாடு 
களிலுள்ள யூதர்கள்‌ அனைவருமே துக்கித்து, உபவாசித்து, அழுது 
கொண்டு, நம்பிக்கையற்றவர்களாயிருந்தார்கள்‌. 


மொர்தெகாய்‌ இரட்டுடுத்தி துயரத்துடன்‌ அழுது கொண்டிருக் 
கிறான்‌ என்பதை எஸ்தர்‌ கேள்விப்பட்டபொழுது, என்ன தீமை 
விளைந்தது என்பதைக்‌ கேட்டறிய ஒரு ஆளை அனுப்பினாள்‌. அந்த 
ஆளிடம்‌ காரியத்தைக்‌ கூறி பெர்சியாவிலுள்ள அனைத்து யூதர்களுக்‌ 
காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ அவள்‌ மன்றாடுமாறு சொல்லி அனுப்‌ 
பினான்‌. ராஜாவே அழைக்காமல்‌ அவனைப்‌ போய்‌ பார்ப்பது, சாத்திய 
மல்ல. ராஜா தன்பொற்செங்கோலை நீட்டினால்‌ தவிர, மரணத்தில்‌ தான்‌ 
முடியும்‌. எஸ்தர்‌ இந்த முப்பது நாளளவும்‌ ராஜாவினிடத்தில்‌ வரவழைப்‌ 
பிக்கப்படவில்லை (4:11) என பதில்‌ அனுப்பினாள்‌. அப்பொழுது 
மொர்தெகாய்‌ எஸ்தருக்குச்‌ சொல்லும்‌ படியாக ஒரு ஆழகான செய்தியை 
அனுப்பினான்‌. “நீ ராஜாவின்‌ அரமனையிலிருக்கிறதினால்‌, மற்ற யூதர்‌ 


48 


தப்பக்கூடாதிருக்கும்போது, நீ தப்புவாயென்று உன்‌ மனதிலே 
நினைவுகொள்ளாதே. நீ இந்தக்‌ காலத்திலே மவுனமாயிருந்தால்‌ 
யூதருக்குச்‌ சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்‌, 
அப்பொழுது நீயும்‌ உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ அழிவீர்கள்‌; நீ 
இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ 
மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்குத்‌ தெரியும்‌.” (12-14). 


ஆகவே எஸ்தர்‌ தனக்காக உபவாசம்‌ பண்ணி ஜெபிக்க யூதர்‌ 
களைக்‌ கூட்டுமாறு மொர்தெகாயைக்‌ கேட்டுக்‌ கொண்டாள்‌. அவளும்‌ 
உபவாசம்‌ பண்ணி ஜெபிப்பதாகச்‌ சொன்னாள்‌. ““இவ்விதமாக 
சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பேன்‌; நான்‌ செத்தாலும்‌ 
சாகிறேன்‌,” என்று சொல்லச்‌ சொன்னாள்‌ (16). 


எஸ்தர்‌ ராஜாவினிடத்திற்குச்‌ சென்ற பொழுது, அகாஸ்வேரு 
சந்தோஷமாய்‌ தன்‌ பொற்செங்கோலை நீட்டினான்‌. அவன்‌ ராஜ்யத்தில்‌ 
பாதி மட்டும்‌ கேட்டாலும்‌ அவளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ என்றான்‌ 
(5:1-3). அப்போது அவள்‌ ராஜாவையும்‌ ஆமானையும்‌ விருந்துக்கு 
அழைத்தாள்‌. மறுபடியும்‌ ராஜா அவள்‌ வேண்டுதல்‌ என்னவென்று 
கேட்டார்‌. அவளோ அவரையும்‌ பொல்லாத ஆமானையும்‌ மறுநாள்‌ 
விருந்துக்கு அழைத்தாள்‌. அப்பொழுது அவளுடைய வேண்டுதலை 
அகாஸ்வேரு ராஜாவுக்குத்‌ தெரிவிப்பதாக உறுதி கூறினாள்‌ (6-8). 

ராஜாவுடனும்‌ ராணியுடனும்‌ இருக்கப்போகும்‌ தனிப்பட்ட 
விருந்துகளுக்குத்‌ தன்னை மட்டும்‌ அழைத்திருப்பது பற்றி ஆமான்‌ 
சந்தோஷமும்‌ மனமகிழ்ச்சியுமாயிருந்தான்‌. ஆனால்‌ மொர்தெகாயின்‌ 
மதியாத நடத்தை அவனுக்கு உக்கிரகோபம்‌ உண்டாக்கியது. முதல்‌ நாள்‌ 
விருந்து முடிந்து. வீட்டிற்கு வந்து மொர்தெகாய்‌ மீது அவனுக்கிருந்த 
பயங்கர வெறுப்பையும்‌, உக்கிர கோபத்தையும்‌ கொட்டினான்‌. 
அவனுடைய நண்பர்களும்‌ குடும்பத்தாரும்‌, மொர்தெகாயைத்‌ தூக்கில்‌ 
போட, ஒரு தூக்குமரம்‌ செய்யவும்‌, மறுநாள்‌ சீக்கிரமே போய்‌ 
ராஜாவிடம்‌ அவனைத்‌ தூக்கில்‌ போட உத்தரவு வாங்க 
வேண்டுமென்றும்‌ தூண்டினார்கள்‌. ஆகவே ஆமான்‌ அந்த இரவிலே 
தூக்கு மரத்தைச்‌ செய்வித்தான்‌. 


49 


பாகம்‌ 2 
தேவனுடய தயவு 

எஸ்தர்‌ புத்தகத்தின்‌ ஆறாவது அதிகாரத்தில்‌ தேவ தயவு முக்கியக்‌ 
கருத்தாக அமைகிறது. தேவகிருபையினால்‌ எஸ்தருடனும்‌ 
ஆமானுடனும்‌ விருந்துண்ட இரவில்‌ அரசனால்‌ தூங்க முடியவில்லை. 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருந்த நடபடி புத்தகத்திலிருந்து தனக்கு 
வாசித்துக்‌ காட்டும்படி கூறினான்‌. அப்படி வாசித்துக்‌ காட்ட நேர்ந்த 
பகுதி, ராஜாவைக்‌ கொல்ல திட்டமிடப்பட்ட சதியை மொர்தெகாய்‌ 
அறிவித்து ராஜாவின்‌ உயிரைக்‌ காப்பாற்றியது பற்றியதாகும்‌. 
ராஜாவைக்‌ கொலை செய்ய இருவர்‌ திட்டமிட்டதை மொர்தெகாய்‌ 
வெளிச்சத்துக்குக்‌ கொண்டு வந்தான்‌ என ராஜா அறிந்ததும்‌, 
மொர்தெகாய்க்கு, அதற்காகப்‌ பரிசளிக்கப்பட்டதா எனக்‌ கேட்டார்‌. 
அவனுக்கு எந்த சன்மானமும்‌ அளிக்கப்படவில்லை என்றறிந்ததும்‌, 
யாராவது வேலைக்கு வந்துள்ளனரா எனக்‌ கேட்டார்‌. ஆமான்‌ சீக்கிரமே 
வேலைக்கு வந்திருப்பதாகப்‌ பணியாள்‌ கூறினான்‌. 
காட்சி: 1 எல்லஈம்‌ தலைகீழ்‌ 

மொர்தேகாயைக்‌ கனம்‌ பண்ண விரும்பி, அகாஸ்வேரு ஆமானை 
(மொர்தேகாயைத்‌ தூக்கிலிட உத்தரவு வாங்குவதற்கென சீக்கிரமே 
வந்தவன்‌) உள்ளே வரச்‌ சொன்னார்‌. “ராஜா கனம்‌ பண்ண விரும்புகிற 
மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்‌?” என்று கேட்டார்‌. 
ஆமான்‌, தன்னைத்‌ தான்‌ ராஜா கனம்‌ பண்ண விரும்புகிறார்‌ என 
நினைத்துக்‌ கொண்டான்‌. ஆகவே ஒரு கோலாகலமான திட்டத்தைக்‌ 
கூறினான்‌. அந்த மனிதனை உமது வெள்ளைக்‌ குதிரையில்‌ ஏற்றி, உமது 
பிரதான பிரபு குதிரைக்கு முன்பாக நடந்து “ராஜா கனம்‌ பண்ண 
விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும்‌,'” என்று கூற 
வேண்டும்‌ (6-9) என்றான்‌. “போய்‌ மொர்தெகாய்க்கு அந்தப்படியே 
செய்‌,” என அரசன்‌ சொன்னதும்‌ ஆமானுக்கு அதிர்ச்சியாயிற்று; 
சிறுமைப்பட வேண்டியதுமாயிற்று (வசனம்‌ 10). கீழ்ப்படிந்து விட்டு, 
பயமடைந்தவனாய்‌ துரிதமாய்‌ வீட்டுக்கு வந்தான்‌. அதற்குள்‌ எஸ்தரின்‌ 
இரண்டாம்‌ விருந்துக்கு உடனே வரும்படி அழைக்கப்பட்டான்‌. 


50 


விருந்து நேரத்தில்‌, ராஜா மறுபடியும்‌, அவள்‌ வேண்டுதல்‌ என்ன 
என்று கேட்டார்‌. அவளுடைய ஜீவனும்‌ அவளுடைய மக்களின்‌ 
வனும்‌ வேண்டும்‌ என எஸ்தர்‌ கேட்டாள்‌ (7:3-4). ராஜா கர்ஜித்து, 
னு த 2 தது 
“இப்படிச்‌ செய்யத்‌ துணிகரங்‌ கொண்டவன்‌ யார்‌? அவன்‌ எங்கே?” 
என்று கேட்டார்‌. அதற்கு எஸ்தர்‌, “ஆமான்‌, உம்மைப்‌ பயன்படுத்தி 
நானும்‌ என்‌ மக்களும்‌ கொல்லப்படுவதற்கு ஆணை போடச்‌ 


செய்தான்‌,'” என்றாள்‌. 


தன்‌ அழிவு உறுதி என ஆமான்‌ அறிந்து கொண்டான்‌. 
அகாஸ்வேரு உக்கிரத்தோடே பந்தியை விட்டெழுந்து போய்‌ விட்டார்‌. 
தன்‌ உயிருக்காகக்‌ கெஞ்சி ஆமான்‌ எஸ்தர்‌ உட்கார்ந்திருக்கிற 
மெத்தையின்‌ மேல்‌ விழுந்து கிடந்தான்‌. அந்த நேரத்தில்‌ திரும்பி வந்த 
ராஜா, எஸ்தரின்‌ மெத்தையில்‌ ஆமான்‌ விழுந்து கிடக்கிறதைக்‌ கண்டு, 
“இவன்‌ இராஜாத்தியைப்‌ பலவந்தம்‌ செய்ய வேண்டுமென்றிருக்‌ 
கிறானோ? இப்படிப்பட்ட மனிதனுக்கு நான்‌ என்ன செய்யலாம்‌?” 
என்றார்‌. பிரதானிகளில்‌ ஒருவன்‌, மொர்தெகாய்க்காக ஆமான்‌ 
செய்துள்ள தூக்குமரத்தைப்‌ பற்றிக்‌ கூறினான்‌. ஆமான்‌ செய்வித்த 
தூக்கு மரத்திலேயே அவனைத்‌ தூக்கிப்‌ போட ராஜா ஆணையிடு 
வித்தார்‌! (வசனங்கள்‌ 9-10). 


காட்சி 2 : கீடுதலைக்கான ஜணை 

பெர்சியாவில்‌ வாழும்‌ யூதர்களுக்கு இன்னும்‌ பிரச்சினை 
தீர்ந்தபாடில்லை - அழிக்கப்படுவதற்கான ஆணை. மேதியர்‌ பெர்சியர்‌ 
ஆணை மாற்றப்‌ படக்‌ கூடாதாகையால்‌ அகாஸ்வேரு, எஸ்தர்‌, 
மொர்தெகாய்‌ மூவரும்‌ சேர்ந்து, யூதர்கள்‌ தங்களைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள தங்கள்‌ விரோதிகளை அழிக்கலாம்‌ என இரண்டாவது ஆணை 
பிறப்பித்தார்கள்‌ (அதிகாரம்‌ 8). ஆறு மாதங்களுக்குள்‌ ராஜாவின்‌ 
அஞ்சற்காரர்‌ சாம்ராஜ்யம்‌ முழுவதும்‌ சென்று நற்செய்தியை 
அறிவித்தார்கள்‌. மரண ஆணையின்‌ கீழிருக்கும்‌ எல்லா யூதர்களுக்கும்‌ 
ஜீவனின்‌ ஆணை! அந்த ஜீவனின்‌ ஆணை அனைத்து யூதர்களின்‌ 
உயிரையும்‌ காப்பாற்றியது. 


51 


நமக்கு வாழ்க்கைப்‌ பாடங்கள்‌ 


அழகான இந்த எஸ்தர்‌ புத்தகத்தை தியானிப்பதால்‌ நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ நடைமுறை வாழ்க்கைக்கான பாடங்கள்‌ யாவை? 
முதலாவது, இயேசு தரும்‌ ஜீவனின்‌ ஆணையை மரண சாசனத்தின்‌ 
கீழிருக்கும்‌ மக்கள்‌ உலகிற்கு அறிவிக்க வேண்டும்‌. 


இரண்டாவதாக, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ நிறை 
வேறுமென அமர்ந்திருக்கலாம்‌. “உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌, உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌,'” என 
(ஆதியாகமம்‌ 12:3) தேவன்‌ ஆபிரகாமுடன்‌ பண்ணின உடன்‌ 
படிக்கையின்‌ நிறைவேறுதலை எஸ்தர்‌ புத்தகம்‌ காட்டுகிறது. 


நான்காவது, தேவனுடைய தயவுள்ள பராமரிப்பு அவரை நேசித்து 
அவருக்குக்‌ கீழ்ப்படிகிறவர்கள்‌ மேல்‌ இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய 
பவுல்‌ இப்படிச்‌ சொல்கிறார்‌. “அன்றியும்‌, அவருடைய தீர்மானத்தின்படி 
அழைக்கப்பட்டவர்களாய்த்‌ தேவனிடத்தில்‌ அன்பு கூருகிறவர்‌ 
களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்‌ 
கிறோம்‌” (ரோமர்‌ 8:28). எஸ்தர்‌ அந்த குரூரமான அழகியர்‌ பேரணிக்‌ 
குள்‌ தள்ளப்பட்டாலும்‌ கூட, அப்பொழுதும்‌ தேவன்‌ அவள்‌ 
வாழ்க்கையில்‌ ஆட்சி செய்தார்‌, தமது நல்ல நோக்கங்களுக்காகக்‌ 
கிரியை செய்தார்‌. யூத இனம்‌ அழிக்கப்படாமல்‌ காக்கப்பட்ட நான்காவது 
விடுதலை இது. 

உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையின்‌ சந்தர்ப்பங்களிலே 
தேவனுடைய தயவு பற்றிய முக்கிய செய்தியை எஸ்தர்‌ புத்தகம்‌ 
தருகிறது. உன்‌ வாழ்க்கையில்‌ நடக்கும்‌ சந்தர்ப்பங்களுக்கு தேவனே 
அதிகாரி என்று விசுவாசிக்கிறாயா? இந்த வாக்குத்தத்தத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள ஒரு நிபந்தனை உண்டு - நீ தேவனை நேசிக்காவிடில்‌, 
அவருடைய நோக்கங்களையும்‌ திட்டங்களையும்‌ பின்பற்றாவிடில்‌ 
அவர்‌ எல்லாம்‌ நன்மைக்கேதுவாக நடக்க அநுமதிக்கமாட்டார்‌. ஆனால்‌ 
நீ அவரை நேசித்தால்‌, அவர்‌ சித்தத்தின்‌ படியும்‌, அவர்‌ வழிகளின்‌ 
படியும்‌ அழைக்கப்பட்டவனாய்‌ அவர்‌ மீது கொண்டுள்ள அன்பை 
வெளிப்படுத்தினால்‌, என்ன நடந்தாலும்‌ நன்மைக்‌ கேதுவான திட்ட 
மாக மாற்றுவார்‌ - அவருடைய “நன்மை” கடைசியில்‌ உனக்கு நன்மை 


யாக இருக்கும்‌. 


52 


